நாலடியார் 


தற்கு 
தமிழ்ப்புலவர் களத்தூர் 
வேதகிரிமுதலியார் அவர்க 

இயற்றிய உரையுடன் . 


RAVALUR 


MIS 
OW 


மகாமதே தயாய , டாக்டர் 
உ . வே . சாமிநாதையர் நூல் நிலை 

அடையாறு , சென்னை .20 . 


கே . பெ . சிங்காரவேலுமுதலியாரா 


சென்னை : 


பூமகள்விலாச அச்சுக்கூடத்திற் 
பதிப்பிக்கப்பட்டது . 


1913 . 


விலை ரூபா கவ . 


கடவுள் துணை . 


நாலடியார் . 


நாலடியார் என்பதற்கு நான்கடிகளையுடையவெண் 
பாவாலாகிய நூல் என்பது பொருள் . ஈரடிகளையுடைய குற 
ள் வெண்பாக்கள் திருக்குறளையுணர்த்தினவாறுபோல நால 
டிகளையுடைய வெண்பாக்கள் இந்நூலை யுணர்த்திநின்றது . 
இப்பெயர்க்காரணத்தாலும் திருக்குறளோடு இதற்கு ஒற் 
றுமைதோன்றுமாறுகாண்க நாலடி - பண்புத்தொகைப்பு 
றத்துப்பிறந்த அன்மொழித்தொகைக் காரணப்பெயர் . நா 
ன்காகிய அடிகளையுடையது என விரியும் ; இது வெண்பா 
வை யுணர்த்திற்று ; அவ்வெண்பாதன்னாலாகிய நூலுக்குக் 
கருவியாகுபெயர். நாலடி என்பது இங்கு நாலடிகளையுடை 
ய பிறபாக்களைக்குறியாமற் சிறப்புப்பற்றி வெண்பாவையே 
குறித்துநின்றது ; சிறப்பாவது - வெண்பாக்களுள் அந்தண 
ர் சாதிப்பா என முதன்மையாக எடுத்தோதப்பட்டமையு 
ம் , நீதி நூல்களில் மிகுதியும் பயின்று வருந் தன்மையும் , தி 
ருக்குறளுக்கு இரண்டாவதாக எண்ணப்படும் பெருமையு 
முதலாயின என்க . நாலடி எனப் பொதுப்படக் கூறினமை 
யால் இதனுட்பயின்றுள்ள நேரிசை இன்னிசைவெண்பாக் 
களைக் கொள்க . நாலடியார் என்பதில் ஆர் விகுதி திருக் 
கோவையார் , திருவுந்தியார் , திருக்களிற்றுப் படியார் , சிவ 
ஞானசித்தியார் , என்பவற்றிற்போல உயர்வு குறிக்க வந்த 
து நாலடிவெண்பாக்களை யுடைமையே யன்றி , வையைந்தி 
யில் விடப்பட்ட ஏடுகளுள் இந்நானூறு பாடல்களும் நீர் 
நிலைக்கு மேல் நாலடி உயரம் நின்றன என்னுங் காரணம் ப 
ற்றியும் , நாலடியார் என்னும் பெயர் இந்நூலுக்கு வந்ததே 
னவுங் கூறுவர் . இது சாதாரணமாய் நாலடி நானூறு எனவு 
ம் , வேளாண் வேதம் எனவும் வழங்கும் . 

இந்நூல் பதினெண்கீழ்க்கணக்கினுள் ஒன்றென்பதை , 
நாலடி நான்மணி நானாற்ப தைந்திணைமுப் பால்கடுகங்கோ 
வை பழமொழி மாமூலம் மெய்ந்நிலைய காஞ்சியோ டேலா 


நாலடியார் . 


தியென்பவே கைந்நிலைய வாங்கீழ்க் கணக்கு ” என்ற செ 
ய்யுளா லறிக. பதினெண் கீழ்க்கணக்கின் நூல்களாவன : 
க . நாலடியார் . உ . நான்மணிக்கடிகை நானாற்பது. ங இனி 
யவை நாற்பது . ச . இன்னா நாற்பது . ந . கார்நாற்பது . சு . க 
ளவழி நாற்பது . ஐங்கிணை எ . ஐந்திணை ஐம்பது அ . ஐக் 
திணை எழுபது , க . திணைமொழி ஐம்பது . க 0 . திணை மாலை 
நூற்றைம்பது . கக . கஉ . முப்பால் திருக்குறள் . க 1 . 
திரிகடுகம் . கச . கோவை ஆசாரக்கோவை . கரு . பழமொ 
N. கசு. மாமூலம் சிறுபஞ்சமூலம் . கஎ . காஞ்சி முதுமொ 
ழிக்காஞ்சி . க அ . ஏலாதி . 

கீழ்க்கணக்கி னிலக்கணம் ; அடிநிமிர் வில்லா வெள் 
ளைத் தொகுதி - யறம்பொரு ளின்ப மடுக்கிய வாயவை - தி 
றம்பட வுரைப்பது கீழ்க்கணக்காகும் -பன்னிரு பாட்டி 
பல் . இவற்றுள் கோவை , காஞ்சி என்பன திருக்கோவை 
யாரும் , மதுரைக்காஞ்சியும் எனவும் ; முப்பால் - திருக்குற 
ளல்லாத மற்றொரு நூல் எனவும் ஐந்தொகை எனப்பாட 
ங்கொண்டு , அவை வேறு ஐந்து நூல்களென வுங் கூறிப்பதி 
னெண்கீழ்க் கணக்குத் தொகையை முடிப்பராயினும் , அ 
வ்வாறு கூறுதல் பொருந்தாமை மேற்போந்த சூத்திரத்தா 
ன் உய்த்துணர்க . இவை கீழ்க்கணக்கு என்றதனால் மேற்க 
ணக்கும் உளதென்றறிக ; விரிப்பிற் பெருகும் . 


கடவுள் துணை . 


முகவுரை. 


நூலாசிரியர் : - சமண முனிவர்கள் இவர்கள் பாண்டி 
நாட்டின்கண் மதுரைமாநகரத்து உக்கிரப் பெருவழுதி என் 
னும் அரசனால் ஆதரிக்கப்பட்ட புலவர்கள் . 

இவரது சமயம் : - ஆருகதம் , அஃதாவது அருகக் 
கடவுளை வழிபடும் மதம் . இஃது இந்நூலுள் ஆருகதமதத் 
துக்கு இன்றியமையாததாய துறவறவியலை முதற்கண் கூறி 
யுள்ளமையாலும் இனிது விளங்கும். 

இவர்களிருந்த காலம் : - சீவகசிந்தாமணி ,சிலப்பதிகா 
ரம் , திருக்குறள் , பத்துப்பாட்டு , புறநானூறு முதலியசிறந்த 
காப்பியங்கட்கு உரைசெய்தருளிய நச்சினார்க்கினியர், பரி 
மேலழகர் முதலிய ஆசிரியர் தத்தமுரைகளில் இந்நூலினி 
ன்று மேற்கோள் எடுத்தாண்டமையானும் , பதினெண் கீழ் 
க்கணக்கு நூற்றொகையுள் இதனைச்சங்கத்தார் சிறப்பாகக் 
கொண்டிருத்தலானும் , இந்நூலியற்றியோர் காலம்கடைச் 
சங்கத்தார் காலமெனல் வேண்டும் ; எனவே , இற்றைக்குச் 
சற்றேறத்தாழ இரண்டாயிரவருடங்களிற் குறையாது , 

இவரது காலத் திருந்தபுலவர்கள் - கடைச் சங்கத்து 
தூலாராய்ந்தபுலவர் நாற்பத்தொன்பதின் மரும்பிறருமாம் . 

நாலடியாரின் வரலாறு : -- ஒருகாலத்தில் ஜயின முனி 
வர் எண்ணாயிரவர்கள் கொடிய பஞ்சத்தால் தேசம்விட்டு 
ப் பாண்டிநாடடைந்து அந்நாட்டரசனால் ஆதரிக்கப்பட்டு 
வந்தனரென்றும் , அவர்கள் சிலகாலஞ் சென்றபின்பு பஞ்ச 
ம் நீங்கித் தேசஞ் செழிப்படைந்ததறிந்து , தங்கள் ஊருக் 
குப்போக விடைதரல் வேண்டுமென்று பாண்டியனைக் கேட் 
டனரென்றும் , மகாராஜா பல சாஸ்திரங்களிலும் வல்ல பு 
லவர்கள் இருப்பது தன்னிராஜசபைக்கு ஓர் அணியெனக் 
கருதி யிருந்தனனாதலால் அவர்கள் தன்னைவிட்டுநீங்கமன 
மில்லா தவனாய் அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்கவில்லையெ 
ன்றும் , அதனால் முனிவர்கள் ஒருநாள் இரவில் யாருமறி 


முகவுரை. 


கரை 


யாதபடி பாண்டிநாட்டைவிட்டு அகன்றனரென்றும் , பொ 
ழுதுவிடிந்தபின் அம்முனிவர்கள் போனவழி தெரியாமல் 
திகைத்து அவர்கள் உறைவிடங்களைச் சோதனை செய்யும் 
போது ஒவ்வொரு முனிவர்களின் ஆசனத்தின் கீழ் ஒவ்வொ 
ரு பாடலெழுதிய சீட்டு வைக்கப்பட்டிருந்ததென்றும் , அ 
ப்பாடல்கள் அநேகமாயும் , ஒன்றுக்கொன்று கருத்தில் பொ 
ருத்தமில்லாமல் முரணாயுயிருந்தமையால் , அரசனதுஉத்த 
ரவின்படி வைகையில் எறியப்பட்டனவென்றும் , அவற்று 
ள் நானூறு பாடல்கள் எதிர் ஏறிக் கரை சேர்ந்தன வென் 
றும் , அவற்றைப் பாண்டியன் ஒரு நூலாக்கி நாலடியார் 
எனப் பெயரிட்டு வழங்கினனென்றும் , எஞ்சியபாடல்களி 
ல் சேர்ந்தனவாகிய சில பழமொழி அறநெறிச் 
சாரம் என்கிற பெயர்களால் வழங்கி வருகின்றன வென்று 
ஞ் சொல்லுகின்றனர் . இதனை , 

மன்னன் வழுதியர்கோன்வையைப் பேராற்றினிடை 
பெண்ணியிருநான் கோடாயிரவர் - நண்ணி 
பெழுதியிடுமேட்டுக்குளே டெதிரிலேறும் 

பழுதில்லாநாலடியைப்பார் . ” 
எனும் பழைய வெண்பாவா னறியத் தகும் . 

இனி இவ்வாறன்றி , மூன்றாஞ் சங்கம் ஸ்தாபித்ததற் 
குமுன்பு ஒருகாலத்தில் எட்டு மலைச்சாரலில் சமணமுனி 
வர்கள் எண்ணாயிரவர்கள் வசித்து வந்தார்கள் ; அவர்கள் த 
னித்தனி ஒவ்வொரு வெண்பாப்பாட அவை பற்பலவாயி 
ன ; அவற்றைச் சேர்த்துப் பார்க்கும்பொழுது அவைகள் 
ரேவிஷயத்தை ஒரே கருத்தால் விரித்துக் காட்டுகிற பல 
பாடல்கள் காணப்பட்டன ; அவற்றுள் ஒரே விஷபத்தினை 
ஒவ்வொரு கருத்தால் தனித்தனி கூறும் நானூறு பாடல் 
களைப் பொறுக்கிச் சேர்த்து நாற்பது அதிகாரமாக முடித் 
ததாம் ” எனக் கூறுவதுமுண்டு . 

இந்நூல் நுதலும்பொருள் : - இவ்வுலகத்தில் இல்வா 
ழ்க்கையில் நின்றடையலாகும் இம்மைப் பயன்களையும் , இ 
ந்திராதி தேவர்களுடைய பதவிகளாகிய சுவர்க்காதி லோக 


முகவுரை. 


ங்களில் நுகரலாகும் மறுமைப் பயன்களையும் அடைதற்குரி 
ய உயிர்கட்கு உறுதியென உயர்ந்தோராற் கொள்ளப்பட் 
டபொருள் நான் ச ; அவை , அறம் , பொருள் , இன்பம் , வீ 
டு என்பன . இவையே தர்மம் , அர்த்தம் , காமம் , மோக்ஷம் 
என்று வடநூலார் கூறும் சதுர்வித புருஷார்த்தங்கள் . 
வற்றுள் வீடென்பது சிந்தையுமொழியுஞ் செல்லாநிலைமை 
த்தாதலின் நன்றா ஞாலங் கடந்து போய் நல்லித் திரியமெ 
ல்லா நீதித் கொன்றாய்க் கிடந்த வரும்பெரும்பா வழுப்பி 
லதனை யுணர்ந்துணர்ந்து - சென்றாங் கின்பதுன்பங்கள் செ 
ற்றுக் களைந்து சையற்றால் - அன்றே யப்போ தேவீடு ம 
துவே வீடு வீடாமே , " அற்றது பற்றெனிலுற்ற துவீடு " 
எனவும் , பரனை நினைந் திம்மூன்றும் - விட்டதே பேரின்ப 
வீடு ” எனவும் அறிந்தார் உரைத்தருளியபடி , துறவறமாகி 
ய காரணவகையாற் கூறப்படுவதேயன்றி இலக்கணவகையா 
ற் கூறப்படாமையின் , நூல்களாற் கூறப்படுவன அஃதொ 
ழிந்த ஏனைய மூன்றுமேயாம் . அவற்றுள் அறமாவது - இம் 
மை மறுமைவீடு என்னும் மும்மையும் தரும் முறையுடை 
யதாய் , மதுமுதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக் 
கிபன ஒழிதலுமாம் . அஃது ஒழுக்கம் , வழக்கு , தண்டம் 
என மூவகைப்படும் . இம்மூன்றனையும் முறையே ஆசாரம் , 
வியவகாரம் , பிராயச்சித்தம் என்பது வடநூலார் . அவற்று 
ள் ஒழுக்கமாவது - அந்தணர் முதலிய வருணத்தார் தத்த 
மக்கு விதிக்கப்பட்ட பிரமசரியம் முதலிய நிலைகளினின்று 
நிலை - ஆகிரமம் , அவை , பிரமசரியம் , கிரகஸ்தம் , வானப் 
பிரஸ்தம் , ஸதயாஸம் கான்பன அவ்வவற்றிற்கு ஓதிய அற 
ங்களின் வழுவாது ஒழுகுதல் . வழக்காவது - ஒரு பொரு 
ளைத்தனித்தனியே எனது எனது என்றிருப்போர் , அது 
காரணமாகத் தம்முண்மாறுபட்டு அப்பொருண்மேற் செல் 
வது ; அது - கடன் கோடன் முதற் பதினெட்டுப் பதத்தாம் . 

விவகாரம் பதினெட்டாவன : - கடன் கோடல் , உப 
நிதி , கூடிமேம்படல் , நல்கியதை நல்காவை , ஒப்பிப் பணி 
செய்யாமை , கூலிகொடாமை , உடையனல்லான் விற்றல் , 


क 


முகவுரை. 


விற்றுக்கொடாமை, கொண்டுள்ளமொப்பாமை , கட்டுப்பா 
டுகடத்தல் , நிலவழக்கு , மாதராடவர் தருமம் , தாய்பாகம் , 
வன்செய்கை , சொற்கொடுமை , தண்டக் கொடுமை , சூது , 
ஒழிபு என இவை, இவற்றின் விவரங்களைக் கேட்டுணர்க . 

தண்டமாவது - அவ்வொழுக்கநெறியினின்றும் தவறி 
னோரை அந்நெறியில்நிறுத்துதற்பொருட்டுநடுவுநிலைமையா 
ய் ஆராய்ந்து அந்தந்தக்குற்றத்திற்குத்தக்கவாறுதண்டித்த 
ல் ,இவைமூன்றனுள், வழக்குந் தண்டமும் உலகத்தை நல்வ 
ழியில் நடத்துதற்கே பயன்படுவனவல்லது , ஒழுக்கம் போ 
லமக்களுயிர்க்கு நன்மை செய்யுஞ் சிறப்புடையன ஆகாமை 
யாலும் , அவை தாம் நூல்களாலேயன்றி , அறிவின் மிகுதி 
யாலும் தேசத்தின் இயற்கையாலும் அறியப் படுத்தலாலும் 
அவ்வழக்குத் தண்டங்களை பொழித்து , " நாலு மிரண்டுஞ் 
சொல்லுக்குறுதி " எனவும் , 
நாலடிவள்ளுவராமேயிப்பாலை நடந்தபெருங் 
காலடிமேலடிமானடியே கட்டுரலிற் - பட்ட 
பாலடிசில் வெண்ணெயுண்டோனரங்கன்பனிவரையில் 
வேலடிமுள்ளுக்குபாயமிட்டேகும் விரகுநன்றே 
என்னும் உடன் போக்குத் துறைசெய்யுளில் , தலைவியை 
உடன்கொண்டு சென்ற தலைவன் அவளது காலில் முட்க 
ள் தாக்குறாவண்ணம்தான் முன்னே செல்லத் தனது அடிச் 
சுவட்டின் மீது தலைவி அடிவைத்து நடக்க , அந்நாலடியும் 
ஈரடியாய்த் தோன்றியதற்கு நாலடியாரையும் திருக்குறளை 
யும்உவமமெடுத்து , அவரதுஉள்ளன் பின் ஒற்றுமை நிலைகூற 
வந்த கவி , அவரது நாலடியும் ஈரடியாயின எனச்சாதுரியம் 
படவுரைத்து , நாலடிவள்ளுவராமே எனவும் நாலடியாரு 
க்கும் திருக்குறளுக்கும் உள்ள ஒற்றுமையைக்குறிப்பாய்க் 
குறிப்பாற் கூறினமையாலும் , அத்திருக்குறளிற் போல அ 
தனோடு ஒற்றுமைப்பட்ட இந்நூலிலும்சிறப்புடைய ஒழுக் 
கமே அறமென எடுத்துக் கொள்ளப்பட்டது . அவ்வறமும் 
பிரமசரிய முதலிய நால்வகைநிலையினையுடையதாய் , வருண 
ந்தோறும் வேறுபாடுடைமையாற் சிறுபான்மையாகிய அ 


முகவுரை. 


கூ 


ச்சிறப்பியல்புகளை யொழித்து , எல்லார்க்கும் ஒப்பமுடிதலி 
ன் பெரும்பான்மையாகிய பொதுவியல்புபற்றி இல்லறம் 
துறவறமென இருவகைநிலையாற் கூறப்பட்டது . அவற்றுள் 
இல்லறமாவது - இம்மை மறுமை யின்பங்களைப் பயத்தற 
கு உரிய இல்வாழ்க்கைநிலைக்குச் சொல்லுகின்ற நெறியில் 
நின்று அவ்வில்வாழ்க்கை நல்வாழ்க்கை யாமாறு அதற்குத் 
துணையாகிக் கற்புடைய நல்லவளாகிய இல்லவளோடுஞ் செ 
ய்யப்படும் தருமமாம் . துறவறமாவது - மேற்கூறிய இல்ல 
றத்தின் வழுவாதொழுகி மெய்யுணர்வு உடையராய் , பல்வ 
கைத் துன்பத்திற் கிடனாய பிறபபையஞ்சி அந்தமில் பேரின் 
பத்ததாய வீடுபெறற்பொருட்டு இருவகைப்பற்றும் முற் 
றும் அன்றுநின்ற துறவிகட்குரித்தாகிய தருமமாம் . இல்ல 
றம் துறவறம் என்னும் இவ்விருவகை நிலையுள் இல்லறம் , 
துறவறம் போல உண்டி சுருக்கல் முதலிய துன்பமுடை . 
தாகாமல் துறவறத்திற்கும் ஒருவகைக்காரணமா யிருந் 
தல்பற்றி இல்லறம் முன்னும் துறவறம்பின்னுமாகத் திருக் 
குறளில் வைத்துக் கூறப்பட்டிருப்பினும் , இந்நூலில் அன் 
வாறின்றித் துறவறம் அழிவில்லாததும் அழிவிலின்பமு 
டையதுமான முத்திபெறுதற்கு ஏது வாதலால் அச்சிறப் 
புப்பற்றி அது முன்னும் இல்லறம் துறவறம் போல வீடு 
பேற்றிற்குக் காரணம் ஆகாமையால் அச்சிறப்பின்மை! 
ற்றி அது பின்னுமாக நிறுத்திக் கூறப்பட்டன. இந்நூலில் 
அறத்துப்பாலை முதற்பதின் மூன்று அதிகாரங்களாற் கூட 
த்தொடங்கி ( இந்நூலை ஆக்கியோர் சமணராதலின் அவ 
ரது சமபக்கோட்பாட்டுக் கிணங்க ) முத்திக்குக் கருவி 
யான துற றத்தை முதலேழதிகாரங்களாலும் , அதற்கு 
எதிர்நிலை பாகிய இல்லறத்தை அதன்பின் ஆறதிகாரங்க 
ளாலுங் கூறி , பதினான்கா மதிகாரந்தொடங்கி இருபத்தா 
றதிகாரங்களாற் பொருட்பாலைக் கூறப்புகுந்து , கல்விமு 
தல் கற்புடை மகளி ரீ றாக அதனை முடித்து , காமத்துப் 
பாலை ஓரதிகாரத்தா லமைத்தனர் . இதுகாரண காரிய 
முறைப்படி ஒத்துமுறை வைக்கப்பட்டது . 


க 0 


முகவுரை . 


இந்நூலின் : - அரசர் , அந்தணர் , தாய் , தந்தை , ஆசி 
ரியர் , நட்பினர் , உறவினர் , மேலோர் , கீழோர் முதலாயி 
னோருடைய தன்மைகளை யறிந்து அவர்மாட்டுத் தக்கவா 
றொழுகி இம்மையில் இன்பம் பெறுதலும் , உடல் பொருள் 
நிலையாமையை யுணர்ந்து அவற்றில் நசையற்றுத் துறவொ 
ழுக்க நெறியறிந்து முத்திபெறுதற்கு உபாயந் தேடிக் 
கொள்ள லுமாம் . 


வேறு குறிப்புகள் .. 


இந்நாலடியாரிற் கூறப்பட்ட விஷயங்கள் பல தேயத் 
தாரும் பல மதத்தாரும் கொண்டொழுகலாம்படி பொது 
வாயிருத்தலால் இந்நூல் வேறு பாஷைகளிலும் மொழிபெ 
யர்க்கப்பட்டு வழங்குகின்றது . இது மநுமுதலிய ஸ்மிருதி 
களிற் கூறியுள்ள நீதிகளையும் சமண நூல்களிற் கூறியுள்ள 
நீதிமுறைகளையுந் தழுவியிருக்கின்றது . திருக்குறளிற் பகு 
க்கப்பட்டுள்ளது போல இந்நூலில் இயலதிகாரங்களின் 
பாகுபாடு செய்தவர் பதுமனார் என்னும் ஒருசமணவித் 
வான் ; அவர் இந்நூலுக்கு உரையுஞ் செய்துள்ளதாகக் 
கூறப்படுகின்றது அவருடைய உரையென இக்காலத்து 
வழங்குமொரு பொழிப்புரையின் போக்கை நோக்குமிடத் 
து அஃது அவரது தான் என்று துணிவதற்குக் கூடவி 
ல்லை . இஃதன்றி அக்காலத்திருந்த மற்றொரு சமணவித் 
வானும் ஒருரை செய்திருப்பதாகக் கேள்வி . இந்நூலை யிய 
ற்றியோர் சமணராதலின் அவர்மதத்திற்கு இன்றியமை 
யாதனவாகிய யாக்கை நிலையாமை , இளமை நிலையாமை , 
செல்வநிலையாமை , பிறர் மனை நபவாமை முதலியவை இத 
னுள் வற்புறுத்திக் கூறப்படுகின்றன . இந்நூலினது பெரு 
மை , உலகுய்யத்தோன்றி நிரம்பிய புலமைத் திறம்படை 
த்த நச்சினார்க்கினியர் பரிமேலழகர் முதலிய பண்டைய 
ரையாசிரியர்கள் தாம் தாம் இயற்றிய சிறந்த காப்பிய 


முகவுரை. 


கக 


உரைகளில் இந்நூலைப் பலவிடங்களில் எடுத்து மேற்கோள் 
காட்டியுள்ளமையானும் திருக்குறளோடு ஒரு 

கோவை 
பாகவைத்து வழங்கப்படலானுமுணர்க. இது நானூறு 
பாடல்களையுடையதென்பதையும் , இதனை இயற்றினோர் 
எண்ணாயிரவ ரென்பதையும் , மற்று மிதன் பெருமைகளை 
பும் அடியில் வரும் செய்யுட்களானு மறிக . 

எண்ணாயிரவரிசைத்தவெண்பாநானூறும் 
கண்ணாமிந்நாலடியைக் கற்றுணரத் - தண்ணணார் 
திருக்குருகூர்மாறனையேதேர்ந்து மறைதேர்ந்த 
திருக்குருகூர்மாறனையே தேர் . 
நானூறும் வேதமாநானூறுநானூறாம் 
நானூறுங்கற்றற்கு நற்றுணையா - நானூறும் 
பண்மொழியாள்பாகம்பகிர்ந்துசடைக்கரந்த 
கண்ணுதலான் பெற்றகளிறு . 
வெள்ளாண்மரபுக்குவேதமெனச்சான்றோர்கள் 
எல்லாருங்கூ.டியெடுத்துரைத்த- சொல்லாய்ந்த 
நாலடிநானூறு நன்கினிதாவென்மனத்தே 
சீலமுடனிற்கதெளிந்து . 


{ 


காகாயாயாயா , டாக்டர் 
உ . வே . ரா ., !! i 5 நியம் 

.ை . ! 21 - d.. 


கடவுள் துணை . 
நாலடியார் 


அதிகார அட்டவணை . 


அதிகாரம் . பக்கம் . அதிகாரம் . 

பக்கம் . 
கடவுள் வணக்கம் . 13 20. தாளாண்மை . 

125 
க அறத்துப்பால் . 

21. சுற்றந்தழால் . 130 
1. செல்வநிலையாமை . 15 22. நட்பாராய்தல் . 136 
2. இளமை நிலையாமை . 22 23. நட்பிற்பிழைபொறுத்த . 142 
3. யாக்கை நிலையாமை . 28 24. கூடாநட்பு . 

147 
4. அறன்வலியுறுத்தல் . 34 25. அறிவுடைமை. 153 
5. தூய்தன்மை . 40 26. அறிவின்மை 

158 
6. துறவு . 

46 27. நன்றியில் செல்வம் 164 
7. சினமின்மை. 52 28. ஈயாமை . 

169 
8. பொடை றையுடைமை . 58 29. இன்மை . 

174 
9. பிறர்மனை நயவாமை . 6430. மானம் . 

180 
10. ஈகை . 70 31. இரவச்சம் . 

185 
11. பழவினை . 

76 32. அவையறிதல் . 190 
12. மெய்ம்மை . 

82 33. புல்லறிவாண்மை . 196 
13. தீவினையசசம் , 87 24. பேதைமை . 

201 
2 பொருட்பால் . 35. கீழ்மை . 

207 
14. கல்வி . 9336. கயமை . 

212 
15. குடிப்பிறப்பு . 98 37. பன்னெறி . 

218 
16. மேன்மக்கள் . 

104 38. பொதுமகளிர் . 223 
17. பெரியாரைப்பிழையா 109/39 . கற்புடைமகளிர் . 229 
18. நல்லினஞ்சேர்தல் . 115 கூ . காமத்துப்பால் . 
19. பெருமை . 

120 40. காமநுதலியல் . 235 


கடவுள் துணை . 


NALADIYAR . 


நாலடியார் 
மூலமும் உரையும் . 


கடவுள் வாழ்த்து . 

நேரிசை வெண்பா. 
வானிடுவில்லின் வரவறியாவாய்மையாற் 
கானிலந்தோயாக்கடவுளை - யாநிலஞ் 
சென்னியுறவணங்கிச்சேர்துமெம்முள்ளத்து 
முன்னியவைமுடிகவென்று . 

( இ - ள் . ) வான் - மேகத்தில் , இடு - இடப்பட்ட , வில் 
லின் - இந்திரவில்லினது (காட்சியொத்த ) வரவு - பிறப்பு 
வரவை , அறியா - அறிந்து , வாய்மையால் உண்மையி 
னால் , கால் - திருவடிகள் , நிலம் - பூவுலகில் , தோயா - படி 
யாத , கடவுளை - முதற்கடவுளை , யாம் - நாம் , நிலம் - பூமி 
யில் , சென்னி - சிரசானது , உற - பொருந்த , வணங்கி , 
பணிந்து , எம் - எம்முடைய , உள்ளத்து - இருதயத்தில் , 
முன்னியவை - நினைந்தனவாகிய ( அறம் பொருளின்பமென் 
னுமுப்பால்களும் ) முடிகவென்று - முடிய வேண்டுமென்று 
நினைத்து , சேர்தும் - அடைவோம் . என்றவாறு . 

2 


- 


ை 


நாலடியார் 


முன்னியவையென்றது - உள்ளத்து நினைந்தவையாவு 
மெனப்பொருள் கொள்ளினும் பொருந்தும் . கேத்தில் - 
வில்லிடுகிறதும் கெடுகிறதுந்தெரியாமைபோலப் பிறப்புண் 
டாதலும் இறப்புண்டாதலுந்தெரியாது . ஆதலால் ,வில்லைப் 
பிறப்புக்கு உவமை கூறினார் . 

இதன் தாற்பரியம் வானவில்லினது தோற்றமும் அழி 
வுநிகர்த்த பிறப்பையும் இறப்பையுமறிந்து எம்மனதில் 
நினைந்தவை முடிகவென்று நினைத்துக் கடவுளை வணங்கு 
வோம் என்பதாம். 

யாம் - எழுவாய் , சேர்தும் - பயனிலை , கடவுளை . 
செயப்படுபொருள் . நாலடியார் இதில் ஆர்விகுதி உயர்வுப் 
பொருட்கண் வந்தது . குறள் வெண்பா இரண்டடி ,சிந்தியல் 
வெண்பா மூன்றடி , பஃறொடைவெண்பா பலவடி , இவை 
போலாகாமை , இந்நூல் வெண்பா நானூறும் நாலடியாக 
வந்தமையால் நாலடியென்று காரணப்பெயர் பெற்றது . 

அகத்தியம் , " தொகுத்தகவியைச் சொற்சொல்லாகப் 
பகுத்துப் பொருள் சொலல் பதவுரையாமே ” ( கவிப்பொ 
ருள் சுருக்கிக்காட்டறாற் பரியம் . ” 


மூலமும் உரையும் . 
க . அறத்துப்பால் . 


அஃதாவது விதித்தவை கொள்ளலும் , விலக்கியவை தள் 
எலும் . 

க - ஆம் . அதிகாரம் . செல்வநிலையாமை . 


அஃதாவது செல்வமானது நிலைநில்லாமையாம் . 
அறுசுவையுண்டியமர்ந்தில்லாளூட்ட 
மறுசிகை நீக்கியுண்டாரும் - வறிஞராய்ச் 
சென்றிரப்பரோரிடத்துக்கூழெனிற்செல்வமொன் 
றுண்டாகவைக்கற்பாற்றன்று . 

( இ -ள் . ) அறுசுவை - அறுவகைருசியாகிய , உண்டி - 
உணவை , அமர்ந்து - விரும்பி , இல்லாள் - மனைவி , ஊட்ட 
ஊட்டுதல்செய்ய , மறு - மறுக்கப்பட்ட , சிகை - ( வண்மை 
யான )பதார்த்தங்களை , நீக்கி - தள்ளி , உண்டாரும் - மென் 
மையான பதார்த்தங்களை ) உண்டாரும் , வறிஞராய் - தரித் 
திரராய் , ஓரிடத்து - ஒருவிடத்தில் , சென்று - போய் ,, 
கூழ் - கூழினை , இரப்பரெனில் - யாசிப்பாராகில் , செல்வம் - 
ஐசுவரியமானது , ஒன்றுண்டாக - ஒருபொருளுள்ள தாக , 
வைக்கல் - வைக்கும் , பாற்று - பகுதியுடையது , அன்று . 
அல்ல . எ - று . 

அரும்பதக்கொத்து சிகையென்பதுவே பதார்த்த 
மாகு - மதுவே வன்மை மென்மை யெனப்படும் " இவ்விதி 
யால் சிகையென்பது பொதுப்படப் பதார்த்தமாம் , செல் 
வர்கள் வன்மையான பதார்த்தங்களை வருத்தமுற்றுக் கடி 
த்து உண்ணுத லரிதாகலின் மறுசிகை நீக்கி யென்றார் . 
இளமை நிலையாமையில் “ பருவ மெனைத்துள பல்லின்பா 
லேனை இருசிகையுமுண்டீரோ " என்றதில் வயதினளவை 
யும் , பற்களின் வலியினளவையும் வினவிய விடத்தும் , 
இருசிகை யென்றதற்குப் பொருள் வன்மையான பதார்த் 


நாலடியார் 


தங்களும் , மென்மையான பதார்த்தங்களுமேயாம் , சிகை 
படைத்த சாதமெனினும் ஒருபிடிசோறெனினும் பொருக் 
தும் , முற்சிகை நீக்கிப் பிற்சிகையுண்டாருமெனக் கொள் 
ளினுமமையும் . 

இதன் தாற்பரியம் . அறுசுவைப் போசன பதார்த்தங் 
களை மனையாளூட்டுதல் செய்ய உண்ட செல்வர்களும் ஒரி 
டத்திற்போய்க் கூழை இரந்துண்பாரானால் செல்வமானது 
ஒரு பொருளாக வைக்கும் பகுப்புடைய தல்ல என்பதாம் . 
செல்வம் - எழுவாய் , வைக்கற்பாற்றன்று - பயனிலை ( க ) 

துகடீர் பெருஞ்செல்வந்தோன்றியக்காற்றொட்டுப் 
பகடுநடந்தகூழ்பல்லாரோ - டுண்க 
வகடுறயார்மாட்டுநில்லாதுசெல்வஞ் 
சகடக்கால்போலவரும். 

( இ - ள் . ) அகடு - நடுநிலைமை , உற - பொருந்த , யார் 
மாட்டும் - யாவரிடத்தும் , செல்வம் - ஐசுவரியம் , நில்ல. 

நிற்காது , சகடம் - தேரின் , கால்போல் - உருளையை 
ப்போல , வரும் - (கீழ்மேலாய் மேல்கீழாய் ) வருமாதலால் , 
துகள் - குற்றம் , தீர் - நீங்கிய , பெரும் - பெரிய , செல்வம் - 
சம்பத்தானது , தோன்றியக்கால் - கிடைத்தால் , தொட்டு - 
(கிடைத்தகாலந் ) தொடங்கி , பகடு - ஏர் , நடந்த - உழுத , 
கூழ் - உணவை , பல்லாரோடு - பற்பலருடன் , உண்க - நீயு 
ண்பாயாக எ -று . 

தோன்றியக்காலென்பது வினையெச்சமே பெயரெச்ச 
மாகில் ஒற்றுமிகாது . 

இ - ம் . செல்வமானது யாவரிடத்து நில்லாது தேர்ச்ச 
க்கரம் போலக் கீழ்மேலாய் மேல்கீழாய்வருமாதலால் செல் 
வங்கிடைத்தால் பலருடனுண்ணக் கடவாய் என்பதாம் . 
நீ - தோன்றா எழுவாய் , உண்க - பயநிலை , கூழ் - செயப்ப 
ெெபாருள் , இதில் ஐயுருபுதொக்கியது , நல்வழியில் வந்த 
செல்வமென்றறிதற்குத்துகடீர் பெருஞ்செல்வமென்றார் . ( ) 


கஎ 


மூலமும் உரையும் . 
யானையெருத்தம்பொலியக்குடைநிழற்கீழ்ச் 
சேனைத்தலைவராய்ச்சென்றோரு - மேனை 
வினையுலப்பவேறாகி வீழ்வர் தாங்கொண்ட 
மனையாளை மாற்றார் கொள . 

( இ - ள் . ) யானை - யானையினது , எருத்தம் - பிடரியில் , 
பொலிய - பிரகாசிக்க, குடை - வெண்குடையின் , நிழற் 
கீழ் - நீழலின் கீழே , சேனை - சதுரங்கசேனைக்கும் , தலைவ 
ராய் - முதல்வராய் , சென்றோரும் - சென்ற வரசர்களும் , 
ஏனைவினை - தீவினை , உலப்ப - கெடுக்க , வேறாகி - வேறு 
பட்டு , தாம் - தாங்கள் , கொண்ட - இல்வாழ்க்கைக்குத் 
துணையாகக்கொண்ட , மனையாளை -மனையவளை , மாற்றார் - ப 
கைவர் , கொள - கைக்கொள்ள , வீழ்வர் - கெடுவர் . 

இ - ம் . சதுரங்க சேனைக்குத்தலைவராய்ச் சென்றவரசர் 
களும் தீவினை கெடுக்க வேறுபட்டுத் தங்கள் மனைவிகளைப் 
பகைவர் கைக்கொள்ளக்கெடுவர்கள் என்பதாம் . சென்றோ 
ர் - எழுவாய் , வீழ்வர் - பயனிலை , உம்மை - சிறப்பும்மை () 

நின்றன நின்றன நில்லாவெனவுணர்ந் 
தொன்றினவொன் றினவல்லேசெயிற்- செய்க 
சென்றன சென்றன வாழ்நாள் செறுத்துடன் 
வந்தது வந்தது கூற்று . 

(( இ - ள் ) வாழ்நாள் - ஆயுள்கள் , சென்றன சென்றன . 
போயின போயின , செறுத்து - கோபித்து , உடன் 
னே , கூற்று - இயமன் , வந்தது வந்தது - வந்தான் வந்தான் 
வந்தான் ( ஆதலால் ,) நின்றன நின்றன - நின்றனவாகிய 
நின்பொருள் கள் , நில்லாவென - நிற்காவென, உணர்ந்து . 
அறிந்து , ஒன்றினவொன்றின - பொருந்திய ஒருவகை ( த 
ருமத்தை ,) செயின் - செய்வையாகில் , வல்லே -சீக்கிரத்தில் , 
செய்க - செய்யக்கடவாய் எ - று . 

இலக்கணத்திரட்டு ( உயர்திணை யீறுபோ லஃறிணை 
வருதலு - மஃறிணை யீறுபோலுயர் திணை வருதலு - மருகல் 


நாலடியார் 


விதியென வறைந்தன ரான்றோர் ] இவ்விதியால் கூற்று 
என்னும் அஃறிணையீறு உயர்திணைக்கு வந்தது , சென்றன 
சென்றன - வந்தனவந்தன , இவை விரவின்கண் இரட்டித் 
தன . இ - ம் . ஆயுள்கள் போயின , இயமன் வந்தான் வந்தா 
ன் - நின்றனவான செல்வங்கள் நில்லாவெனவறிந்து , பொ 
ருந்திய தருமங்களை நீசெய்தால் சீக்கிரஞ்செய்யக்கடவாய் , 
என்பதாம் . நீ - தோன்றா எழுவாய் , செய்க - பயனிலை . ( ச ) 

என்னானுமொன்று தங்கையுறப்பெற்றக்காற் 
பின்னாவதென்று பிடித்திரா - முன்னே 
கொடுத்தாருயப்போவர்கோடிறீக்கூற்றந் 
தொடுத்தாறு செல்லுஞ்சுரம் 
( இ - ள் ) என்னானும் - யாதாகிலும் , ஒன்று - ஒருபொ 
ருள் , தம் - தமது , கை - கையில் , உற - பொருந்த , பெற்ற 
க்கால் - பெற்றால் , பின்னாவதென்று - பின்கொடுப்போமெ 
ன்று , பிடித்திரா - பிடித்திராமல் , முன்னே - முற்காலத்தில் , 
கொடுத்தார் - கொடுத்தவர்கள் , கோடு - தன்செய்கையிற் 
கோட்டம் , இல் - இல்லாத , தீ - பொல்லாத , கூற்றம்- இய 
மன் , தொடுத்து - பாசத்தாற்கட்டி , செல்லும் - போகும் , 
சுரம் - பாலைவனத்தினது , ஆறு - வழியை, நீங்கி உயப்போ 
வர் - பிழைத்துப்போவார்கள் . எ - று . 

யாதாகிலும் ஒருபொருள் தன் கையிற் பெற்றால் , பின் 
கொடுப்போமென்று வைத்திராது முன் கொடுத்தவர்கள் , 
இயமன் கொண்டுபோம் வழியை நீங்கிப் பிழைத்துப் போ 
வார்கள் என்பதாம் . கொடுத்தார் - எழுவாய் , உயப்போ 
வர் - பயனிலை , ஆறு - செயப்படுபொருள் . இதில் ஐயுருபு 
தொக்கியது, காலையின் மலர்ந்த மலர் மாலையி னுலர்ந்தழியுமா 
றுபோற் செல்வமழிதல் பற்றி முன்னே கொடுத்தாரென்றார் . 

இழைத்தநாளெல்லையிகவாபிழைத்தொரீஇக் 
கூற்றங்குதித்துய்ந்தாரீங்கில்லை - யாற்றப் 
பெரும்பொருள் வைத்தீர்வழங்குமினாளைத் 
தழீ இந்தழீ இந்தண்ணம்படும் . 


மூலமும் உரையும் . 
( இ - ள் . ) இழைத்த- தமக்களவுசெய்த , நாள் - காள்கள் , 
எல்லை - தம்மளவை ,இகவா -கடவா , கூற்றம் - இயமனை , பிழை 
த்து - தப்பி , ஒரீ இ - நீங்கி , குதித்து- அவன் குறிப்பைக்கடந்து 
உய்ந்தார் - பிழைத்தவர்கள் , ஈங்கு இவ்வுலகத்து , இல்லை- இ 
ல்லை , நாளை நாளையே , தழீ இந் தழீஇம் தழீஇந் தழீ இமெ 
ன்னுமோசையுடனே , தண்ணம் - பிணப்பறை , படும் - சாற் 
றப்படுமாகையால் , ஆற்ற- மிகவும் , பெரும் - பெரிய , பொ 
ருள் - பொருளை , வைத்தீர்- தேடி வைத்தவர்களே , வழங்கு 
மின் - அப்பொருளைக்கொடுங்கள் எ - று . 

தமக்களவு செய்த நாள்கள் தம் மெல்லையைக் கடவா 
இயமனைக்கடந்து பிழைத்தவர்கள் இவ்வுலகத்திலில்லை நா 
ளையே பிணப்பறை சாற்றப்படும் , பொருளைத் தேடிவைத் 
தவாகளே நீங்கள் கொடுங்கள் என்பதாம் . நீங்கள் - எழு 
வாய் , வழங்குமின் - பயனிலை , பொருள்- செயப்படு பொருள் 
இதில் ஐயுருபு தொக்கு நின்றது . 

( க ) 
தோற்றஞ்சான் ஞாயிறு நாழியாவைகலுங் 
கூற்றமளந்து நந்நாளுண்ணு - மாற்ற 
வறஞ்செய்தருளுடையீராகுமின் யாரும் 
பிறந்தும்பிறவாதாரில் . 

( இ - ள் . ) தோற்றம் - உதயம் , சால் - மிகுந்த , ஞாயிறு 
சூரியனை , நாழியா - அளவுக் கருவியாக , வைகலும் - தின 
ந்தோறும் , கூற்றம் - இயமன் , அளந்து - அளவிட்டு , நும் 
உங்களுடைப , நாள் - ஆயுளை , உண்ணும் - உண்பானாசை 
யால் , யாரும் - யாவரும் , பிறந்தும் - மக்கட் பிறப்பாய்ப் 
பிறந்தும் (வீணாகாமல் ,)பிறவாதாரில் - பிறவாது மோட்ச 
த்திலிருப்பவரைப்போல , ஆற்ற-மிகவும் , அறம் - தருமத்தை , 
செய்து - பண்ணி, அருளுடையீராகுமின் - கிருபையுடை 
யீராகுங்கள் . எ- று. 

யாரும் - யாவரும் , பிறந்தும் - மனிதப் பிறப்பிற் பிற 
ந்தும் அறஞ்செய்யாராகில் , பிறவாதாரில்- பிறவாதவர்களில் 
வைத்தெண்ணப்படுவர் - எனினு மமையும் . இ -ம் . இயமன் 


உய 


நாலடியார் 


சூரியனைப்படியாகக்கொண்டுஉங்கள் நாளையளந்து உண்ணு 
கிறான் ஆகையால் தருமத்தைச்செய்து கிருபையுடையீரா 
குங்கள் என்பதாம் நீங்கள் - தோன்றா எழுவாய் , அருளு 
டையீராகுமின் - பயனிலை , ஆண்பாலும் பெண்பாலுமென் 
றறிதற்கு யாருமென்றார் . 

( எ ) 
செல்வர்பாமென்று தாஞ்செல்வுழியெண்ணாத 
புல்லறிவாளர்பெருஞ்செல்வ - மெல்லிற் 
கருங்கொண்மூவாய் திறந்தமின்னுப்போற்றோன்றி 
மருங்கறக்கெட்டுவிடும் . 

உள் .) செல்வர் - செல்வமுள்ளோர் , யாமென்று -நா 
மென்று , தாம் - தாங்கள் , செல்வழி - போமிடத்து , எண் 
ணாத - நினையாத , புல் - அற்ப , அறிவாளர் - அறிவுடையா 
ரது , பெரும் - பெரிய , செல்வம் - ஐசுவரியம், எல்லில் - 
இராக்காலத்தில் , கரும் - கரிய , கொண்மூ - மேகமானது , 
வாய் திறந்த - வாய்விடப்பட்ட , மின்னுப்போல் - மின்னலை 
ப்போல , தோன்றி - உண்டாகி , மருங்கு - வழி , அற - முற் 
றாக , கெட்டுவிடும் - கெட்டுப்போம் . எ - று . 

செல்வமானது மின்னலைப் போலத் தோன்றி யழியும் 
என்பதாம் . செல்வம் - கெட்டுவிடும் . 

( அ ) 
உண்ணானொளிநிறானோங்கு புகழ் செய்யான் 
துன்னருங்கேளிர் துயர் களையான் -- கொன்னே 
வழங்கான் பொருள் காத்திருப்பானேல் அ ஆ 
விழர் தானென்றெண்ணப்படும் . 

( இ - ள் . ) உண்ணான் - உண்ணாதவனாக , ஒளி - பிரகாச 
த்தை , நின்றான் - நிறுத்தாதவனாக , துன் - பெறுதற்கு , அ 
ரும் - அரிய , கேளிர் - சுற்றத்தாருடைய , துயர் - துன்பத் 
தை , களையான் - நீக்காதவனாக , வழங்கான் - கொடாதவ 

கொன்னே - பயனில்லாமல் ,பொருள் - திரவியத்தை , 
காத்து - காத்துக்கொண்டு , இருப்பானேல் - இருப்பானா 
னால் , அஆ - ஐயோ , இழந்தானென்று - இவன் பொருளை 


வ 


மூலமும் உரையும் . 


யிழந்தானென்று , எண்ணப்படும் - யாவராலும் எண்ணப்ப 
டுவான் . எ - று . 

இ - ம் . பொருளைத் தேடிச் செலவிடாது வைத்துக் 
காத்திருந்தவன் பொருளை யிழந்தானென்று யாவராலும் 
நினைக்கப்படுவான் என்பதாம் . இவன் - தோன்றா எழுவாய் 
எண்ணப்படும் ப , பொருள் செ , இதில் - ஐயுருபு தொக் 
கது அ ஆ வென்றது - அருளின்கட் குறிப்பு , நெருங்கிய 
வுறவினரென்று தோன்றற்குத் துன்னருங் கேளிரென்றார் . 

உடா அதுமுண்ணா துந் தம்முடம்புசெற்றுங் 
கெடா அதநல்லறமுஞ்செய்யார் - கொடா அது 
வைத்தீட்டினாரிழப்பர்வான்றோய்மலைநாட 
வுய்த் தீட்டுந்தேனீக்கரி. 

( இ - ள் . ) உடா அதும் - உடுக்காமலும் , உண்ணாதும் 
உண்ணாமலும் , தம் - தங்களுடைய , உடம்பு - உடலை , செ 
ற்றும் - வருத்தியும் , கெடா அத - கெடுதலில்லாத , நல் - 5 
ன்மையாகிய , அறமும் - தருமங்களையும் , செய்யார் - செ 
ய்யாதவர்களாய் , கொடா அது - யாதுங்கொடாது , வைத் 
தீட்டினார் - பொருளைத்தேடிவைத்தவர்கள் , இழப்பர் - இ 
ழப்பார்கள் , வான் - ஆகாயத்தை , தோய் - அளாவும் , ம 
லை - மலைகளடங்கிய ,நாட - நாட்டையுடைய (பாண்டியனே ) 
தேன் - மலர்த்தேனை , உய்த்து - ஆராய்ந்து , ஈட்டும் - சம் 
பாதிக்கும் , ஈ - ஈயல்லவோ , கரி - சாட்சி . எ - று . 

இ - ம் . பொருளைத் தேடிக்கொடா துவைத்தவர்கள் தே 
ஈயைப்போல இழந்து விடுவார்கள் என்பதாம் . ஈட்டி 
னார் - எ , இழப்பர் - ப , பொருளை - செயப்படுபொருள் . 

செல்வநிலையா 

யாமை முற்றிற்று . 


நாலடியார் 


உ - ஆம் . அதிகாரம் . இளைமை நிலையாமை . 


அஃதாவது இளைமைப்பருவமானது நிலை நில்லாமையாம் . 
நரைவருமென்றெண்ணி நல்லறிவாளர் 
குழவியிடத்தே துறந்தார் --புரை தீரா 
மன்னாவிளைமை மகிழ்ந்தாரேகோலூன்றி 
யின்னாங்கெழுந்திருப்பார். 

( இ - ள் .) நரை- நரைதிரை , வருமென்று - வருமென்று , 
எண்ணி - நினைத்து , நல் - நல்ல , அறிவாளர் - விவேகிகள் , 
குழவியிடத்தே - இளைமைப்பருவத்தில் , துறந்தார் - மனை 
வாழ்க்கையை விட்டார் , புரை - குற்றம் , தீரா - நீங்காத , 
மன்னா - நிலைபெறாத , இளைமை - இளைமைப் பருவத்தை , 
மகிழ்ந்தார் - இச்சித்தார் , கோல் - தடியை , ஊன்றி - ஊன் 
றிக்கொண்டு , இன்னாங்கு - துன்பத்துடன் , எழுந்திருப்பார் - 
எழுந்திருப்பார் . எ - று . 

இ - ம் . அறிவுடையவர்கள் நரைதிரை வருமென்று இ 
ளைமைப்பருவத்தில் இல்வாழ்க்கையைவிட்டார்கள் , இளை 
மைப் பருவத்தை விரும்பினவர்கள் துன்பத்துடன் தடியூ 
ன்றி எழுந்திருப்பார் என்பதாம் . அறிவாளர் - எழுவாய், 
துறந்தார் - பயனிலை , மகிழ்ந்தார் - எழுவாய் , எழுந்திருப் 
பார் - பயனிலை , ஏ - அசை , தீயிற்புகைதோன்றி யழிதல் 
போல இளைமையு மழிதலான் -மன்னா இளைமை யென்றார் .. 

நட்புநாரற்றனநல்லாருமஃகினா 
ரற்புத்தளையுமவிழ்ந்தன - வுட்காணாய் 
வாழ்தலினூ தியமென்னுண்டாம்வந்ததே 
யாழ்கலத்தன்னகலி . 

( இ - ள் . ) நட்பு - உறவாகிய , நார் - பாசங்களும் , அற் 
றன - நீங்கின , நல்லாரும் - மகளிரும் , அஃகினார் - அன்பி 
ற்குறைந்தார் , அற்பு - அன்பாகிய , தளையும் - பந்தங்களும் , 
அவிழ்ந்தன - நெகிழ்ந்தன , உள் - உன்னுள்ளே , காணாப் - 


உ L 


மூலமும் உரையும் . 
பாராய் , ஆழ் - முழுகும்,கலத்தன்ன - கப்பலோசைபோல் 
கலி - உறவினாழுமோசை , வந்ததே - வந்ததல்லவோ ( 
தலால் ) வாழ்தலின் - வாழ்தலினால் , ஊதியம் - இலாபம் , எ 
ன் -யாது , உண்டாம் - உண்டாகும் எ - று . 

இ - ம் . கப்பலோசை போலச் சுற்றத்தார் அழுகுரலோ 
சை வந்ததல்லவோ ஆதலால் , இல்வாழ்க்கையின் வாழ்தலி 
னாற் பயனென்ன உண்டாகும் என்பதாம் . ஊதியம் - எழு 
வாய் , என்னுண்டாம் - பயனிலை . 
சொற்றளர்ந்து கோலூன்றிச்சோர்ந்த நடையினராய்ப் 
பற்கழன்று பண்டம்பழிகாறு - மிற்செறிந்து 
கா மெநெறிபடருங்கண்ணினார்க்கில்லையே 
யேமநெறிபடருமாறு . 

( இ - ள் . ) சொல் -சொற்கள் , தளர்ந்து குழறி , கோல் - 
தடியை , ஊன்றி - ஊன்றிக்கொண்டு ,சோர்ந்த- தள்ளாடிய ,, 
நடையினராய் - நடையையுடையவராய் , பல் - பற்கள் க 
மூன்று - உதிர்ந்து , பண்டம் - உடலாகியபண்டம் , பழிகா 
றும் - பழிக்கப்படுமளவும் , இல் - இல்வாழ்க்கையில் , செறி 
ந்து - நெருங்கி , காமெநெறி - ஆசைவழியே, படரும் - நட 
க்கும் , கண்ணினார்க்கு - அறிவுடையார்க்கு , ஏமம் - தமக்கு 
க்கோட்டையாகிய , நெறி - நல்வழியில் , படரும் - நடக்கும் , 
ஆறு - வழி , இல்லை - இல்லை, எ - று . 

இ - ம் இல்வாழ்க்கை வழியிலே நடப்பவர்கள் உயிர் 
க்கு நல்வாழ்க்கை வழியில்லை என்பதாம் . ஆறு - எழுவா 
ய் , இல்லை - பயனிலை , ஏகாரம் - அசை . 

தாழாத்தளராத்தலைநடுங்காத்தண்டூன்றா 
விழாவிறக்குமி வண்மாட்டுங் - காழிலா 
மம்மர் கொண் மாந்தர்க்கணங்காகுந்தன்கைக்கோ 
லம்மனைக்கோலாகிய ஞான்று , 

( இ - ள் . ) அம்மனைக்கோல் - தன் தாய் கைக்கோலானது , 
தன்கைக்கோல்-தன்கையின்கோல் , ஆகியஞான்று - ஆன 


உச 


நாலடியார் 


காலத்தில் , தாழா - "தாழ்ந்து , தளரா - தளர்ந்து , தலை - 
தலையை , நடுங்கா - நடுங்கி , தண்டு - அத்தடியை , ஊன்றா 
ன்றி , வீழா - வீழ்ந்து , இறக்கும் - மரணமாகும் , இவண்மா 
ட்டும் . இவளிடத்தும், காழ் - உறுதி , இலா - இல்லாத , ம 
ம்மர் - மயக்கம் , கொள் - கொண்ட , மாந்தர்க்கு - மனிதர் 
க்கு , அணங்கு - துன்பம் , ஆகும் - உண்டாகும் . எ - று . 

இ - ம் தன் தாய்கைக்கோலானது தன்கைக்கோலான 
காலத்து வருத்தமுற்று இறக்குமிவளிடத்து மயக்கங்கொ 
ண்டவர்களும் 

களுக்குத் துன்பமுண்டாகும் என்பதாம் . அம்மனை 
க்கோல் - இவ்விடத்து உயிர் தினைக்கண் ணொற்று மிகுந்த 
துசெய்யுள் விகாரம் . அணங்கு - எழுவாய் , ஆகும் - பயனிலை ,, 
வெண்மாட்டும் என்பதை இவ்விடத்தெனப் பொருள் கூ 
றுவாருமுளர் . 

( ச ) 
எனக்குத்தாயாகியாளென்னை யீங்கிட்டுத் 
தனக்குத்தாய் நாடியே சென்றா - டனக்குத்தா 
யாகியவளுமதுவானாற்றாய்த்தாய்க்கொண் 
டேகுமளித்திவ்வுலகு . 

( இ - ள் . ) எனக்கு எனக்கு , தாயாகியாள் - தாயானவள் 
என்னை - என்னை , ஈங்கு - இவ்விடத்து , இட்டு - பெற்று 
வைத்து , தனக்கு - தனக்கொரு , தாய் - தாயை , நாடி - 
தேடி , சென்றாள் - இறந்தாள் , தனக்கு - அவிடனுக்கு , தா 
யாகியவளும் - தாயானவளும் , அதுவானால் - அத்தன்மைய 
ளானால் , தாய்த்தாய்க்கொண்டு , - தாயைத் தாயைத்தேடி 
க்கொண்டு , ஏகும் - போகும் , இவ்வுலகு - இவ்வுலகமான 
து , அளித்து - ஏழைமையுடையது . எ - 

இவ்வுலகமானது தாயைத்தாயைத் தேடிக்கொண்டு 
போகும் ஏழைமையுடையது என்பதாம் . ( தாய்த்தாய்க் 
கொண்டு இவ்விடத்துயர் திணை மெய்யீறு ஒன்றுக்கண்மிக் 
கனசெய்யுள் விகாரம் .) உலகு - எழுவாய் , அளித்து - பய 
னிலை , ஏ - அசை , அளித்து - பெற்றுவைத்தெனினுமாம் . 


மூலமும் உரையும் . 


வெறியயர் வெங்களத்துவேன் மகன் பாணி 
முறியார்நறுங்கண்ணிமுன்னர்த்- தயங்க 
மறிகுளகுண்டன்னமன்னாமகிழ்ச்சி 
யறிவுடையாளர்கணில். 

( இ - ள் . வெறி - வெறியாடலை , அயர் -செய்கின்ற , வெம் . 
வெய்ய , களத்து - பலிக்களத்து , வேன்மகன் - பூசாரி , பா 
ணி - கையில் , முறி - தளிர் , ஆர் - நிறைந்த , நறும் - மணக் 
கும் , கண்ணி - மாலை , முன்னர் தன் முன்னாக , தயங்க - அ 
சைந்து தொங்க, மறி - ஆடு , குளகு - உணவாக , உண்டன் 
ன - உண்டாற்போலும் , மன்னா - நிலைபெறாத , மகிழ்ச்சி - 
இளைமையி னாகுமகிழ்ச்சி , அறிவுடையாளர்கண் - விவேகி 
களிடத்தில், இல் - இல்லை எ - று . 

ஆடுகொண்ட மகிழ்ச்சி அறிவுடையாளர்களிடபத்திலி 
ல்லை என்பதாம் மகிழ்ச்சி - எழுவாய் , இல் - பயனிலை , மறி 
யின் மகிச்சிகணப் போதேனு நில்லாமைபற்றி மன்னாவென் 
றார் . 

( சு ) 
பனிபடுசோலைப்பயன்மரமெல்லாங் 
கனியுதிர்ந்து வீழ்ந்தற்றிளைமை - நனிபெரிதும் 
வேற்கண்ணளென் றிவளைவெஃகன்மின் மற்றிவளுங் 
கோற்கண்ணளாகுங்குனிந்து . 
( இ - ள் ) இளைமை - இளைமை 

மைப் 

பருவமானது , பனி 
குளிர்ச்சி , படு - பொருந்திய , சோலை - சோலையில் , பயன் - 
பலனைத் தரும் , மாமெல்லாம் - எல்லாமரங்களிலும், கனி - 
பழங்கள் , உதிர்ந்து - உதிர்ந்து , வீழ்ந்தற்று - விழுந்தாற் 
போலுமாதலால் , நனி - மிக , பெரிதும் - பெரிய , வேல் . 
வேலை நிகர்த்த கண்ணளென்று - கண்களையுடையவளென்று 
இவளை - இப்பெண்ணை ,வெஃகன்மின் - இச்சியாதிருங்கள் 
மற்றிவளும் - பின் பிப்பெண்ணும் , குணிந்து - கூனியாகி ,, 
கோல் கோலையே , கண்ணளாகும் - கண்ணாக வுடையவ 
ளாவாள் . எ - று . 

3 


- 


நாலடியார் 


தொல்காப்பியம் ( வினையின்றொகுதி காலத்தியலும் , ) 
இாை மைப் பருவமானது - மரங்களிற் பழங்களுதிர்ந்தாற் 
போலும் ஆதலால் வேலொத்த கண்களையுடையவ ளென் 
றிவளை யிச்சியாதிருங்கள் , இவளும் கூனியாகிக் கோலையே 
கண்ணாகக்கொண்டு திரிவாள் என்பதாம் . நீவிர் - தோன்றா 
எழுவாய் , வெஃகன்மின் - பயனிலை , இவமா- செயப்படுபொ 
ருள் . 

( எ ) 
பருவமெனைத்துள பல்லின்பாலேனை 
யிருசிகையுமுண்டீரோவென்று - வரிசையா 
லுண்ணாட்டங்கொள்ளப்படுதலால் யாக்கைக்கோ 
ளெண்ணாறிவுடையார் . 

( இ - ள் ) பருவம் - வயது , எனைத்து எவவளவு , உள - 
உண்டாயிருக்கின்றன , பல்லின் - பற்களினுடைய , பால் - 
வலிமைப்பகுதி , ஏனை - எவ்வளவு, இருசிகையும் - வன்மை 
யான பதார்த்தங்களையும் மென்மையான பதார்த்தங்களை 
யும் , உண்டீரோவென்று - புசித்தீரோ வெனக் கேட்டு , வரி 
சையால் - முறைமையாக , உள் - உங்களுள்ளம் , நாட்டம் 
ஆராய்ச்சி , கொள்ளப் படுதலால் - பிறரால் செய்யப்படுத 
லால் , யாக்கை - உடலினது , கோள் - கொள்கையை , அறி 
வுடையார் - விவேகமுடையார் , எண்ணார் - பொருளாகநினை 
யார் . எ - று . 

வயதெவ்வளவுபற்களின் பலனெவ்வளவுவலிய பதார்த் 
தங்களையும் உண்டீரோவென்று கிரமமாயுங்களுள்ளம் பிற 
ராலாராய்ச்சி கொள்ளப்படுதலா லுடலின் கொள்கையைவி 
வேகிகள் பொருளாக வெண்ணார்கள் , என்பதாம் அறிவு 
டையார் - எழுவாய் , எண்ணார் - பயனிலை , கோள் - செயப்படு 
பொருள் . 

( அ ) 
மற்றறிவா நல்வினையாமிளையமென்னாது 
கைத்துண்டாம் போழ்தேகரவாதறஞ் - செய்ம்மின் 
முற்றியிருந்தகனியொழியத்தீவளியா 
னற்காயுதிர்தலுமுண்டு. 


உஎ 


ழ்தே 


மூலமும் உரையும் 
( இ - ள் . ) முற்றி - முதிர்ந்து , இருந்த - இருந்த , கனி - 
பழங்கள் , ஒழிய - நீங்க , தீவளியால் - தீக்காற்றால் , நல் - 
கல்ல , காய் - காய்கள் , உதிர்தலும் - விழுதலும் , உண்டு . 
உண்டாதலால் , நல்வினை - தருமத்தை , மற்று - இனிமேல் , 
அறிவாம் - அறிந்து செய்வோம் , யாம் - பாம் , இளையம் 
இளைமை வய துடையோம் , என்னாது - என்று நினையாது , 
கைத்து - திரவியம் , உண்டாம் - உண்டாயிருக்கும் , போ 

காலத்திலேயே , கரவாது - ஒளிக்காமல் , அறம் - தரும 
த்தை , செய்ம்மின் - செய்யுங்கள் . எ - று . 

இ - ம் . தீக்காற்றால் பழங்களன் றிக் காய்க ளுதிர் தலு 
முண்டு . ஆகையால் தருமத்தைப் பின் செய்வோமென்று 
நினையாது பொருளுள்ளபொழுதே செய்யுங்கள் என்பதாம் 
நீங்கள் - தோன்றாஎழுவாய் , 

செய்ம்மின் -பயனிலை , அறம் 
செயப்படுபொருள் . 

(கூ ) 
ஆட்பார்த்துழலுமருனில் கூற்றுண்மையாற் 
றோட்கோப்புக்காலத்தாற்கொண்டுய்ம்மின்-பீட்பிதுக்கிப் 
பிள்ளையைத்தாயலறக்கோடலான் மற்றதன் 
கள்ளங்கடைப்பிடித்தனன்று. 

-ள் ) ஆள் - ஆளை , பார்த்து - பார்த்து , உழலும் - திரி 
யும் , அருள் - தயை, இல் - இல்லாத, கூற்று- இயமன் ,உண்மை 
யால் - இருக்கின்றானாதலால், தோட்கோப்பு - கட்டமுதா 
கிய (தருமத்தை ) காலத்தில் - இளைமைப்பருவத்தில், கொ 
ண்டு - தேடிக்கொண்டு , உய்ம்மின் - பிழையுங்கள் , பீள் 
கருப்பத்தை, பிதுக்கி - பிதுங்கச்செய்து , தாய் - தாயான 
வள் , அலற - அழ , பிள்ளையை சிசுவை , கோடலால் - 
கொள்ளுதலால் , மற்றதன் - அவ்வியமனது , கள்ளம் -வஞ் 
சத்தை, கடைப்பிடித்தல் - உறுதியாயறிந்துகொள்ளுதல் , 
நன்று - நல்லது . எ -று . 

( அகத்தியம் ) ( மின்னீறு பலர்பால் வினையொடு முடி 
மே ) இ - ம் . இயமனிருக்கிறபடியால் தருமத்தை யிளை 
மைப் பருவத்திற் செய்து பிழையுங்கள். தாயழப்பிள்ளை 
யைக்கொண்டு போதலாலவன் வஞ்சத்தை யுறுதியாவறிந் 
துகொள்ளுதலுத்தமம் என்பதாம் . கடைப்பிடித்தல் -எழு 
வாய் , நன்று - பயனிலை . 

இளைமைநிலையாமை முற்றிற்று, 


நாலடியார் 


ஈ - ஆம் அதிகாரம் . யாக்கை நிலயாமை . 


அஃதாவது - சரீரமானது நிலைநில்லாமையாம் . 
மலைமிசைத்தோன்றுமதியம்போல்யானை 
கலைமிசைக்கொண்டகுடையர் - நிலமிசைத் 
துஞ்சினாரென்றெடுத்துத் ஏற்றப்பட்டாரல்லா 
லெஞ்சினாரிவ்வுலகத்தில் 

( இ - ள் . ) மலை - மலையின் , மிசை - மேல் , தோன்றும் . 
உதிக்கும் , மதியம்போல் - சந்திரனைப்போல, யானை - யா 
னையின் , தலைமிசை - தலை மேல் , கொண்ட - கவியக்கொண் 
ட , குடையர் - குடையையுடைய மன்னர்களும் , நிலமிசை- 
பூமிமேல் ,துஞ்சினாரென்று - இறந்தாரென்று , எடுத்து பிற 
ராலெடுத்து , தூற்றப்பட்டார் - தூறுசொல்லப்பட்டார்க 
ள் , அல்லால் - அல்லாமல் , எஞ்சினார் - உயிரோடிருந்தார் , 
இவ்வுலகத்து - இந்த வுலகத்தில் , இல் - ஒருவருமில்லை 

இ - ம் . யானை மேலேறிய வரசர்களும் இறந்தார்களென் 
றுசொல்லப் பட்டார்களே யல்லாமலிவ்வுலகத துயிரோடு 
வாழ்ந்தவர்க ளொருவருமில்லை என்பதாம் . எஞ்சினார் - எழு 
வாய் , இல்- பயனிலை . 

( க ) 
வாழ்நாட்கலகாய் வயங்கொளிமண்டிலம் 
வீழ்நாள்படா அதெழுதலால்--- வாழ்க 
ளுல்வாமுனொப்புரவாற்றுமின் யாரு 
நிலவார் நிலமிசைமேல் . 

( இ - ள் .) வாழ்நாட்கு - வாழும் நாள்களுக்கு , அலகாய் - 
அளவு மரக்காலாக , வயங்கு - பிரகாசிக்கும் , ஒளி-கிரண 
ங்களையுடைய , மண்டிலம் • சூரியனானவன் , வீழ்நாள் - வீழு 
க்காலம் , படா அது - உண்டாகாமல் , எழுதலால் -உதயமா 
தலால் , வாழ்நாள் - வாழுதாள் , உலவாமுன் - கெடாமுன் , 
ஒப்புரவு - தருமத்தை , ஆற்றுமின் - செய்யுங்கள் , யாரும் - 
யாவரும் , நிலமிசைமேல் - நிலத்தின் மேல் , நிலவார் - நிலைக் 
கமாட்டார் . எ -று . 


மூலமும் உரையும் . 
இ -ம் . யாருமுலகத்தில் நிலைநிற்க மாட்டார்கள் , உங்க 
ளாயுள் கெடுமுன்னமே தருமத்தைச்செய்யுங்கள் , என்பதா 
ம் . நீங்கள் - தோன்றா எழுவாய் , ஆற்றுமின் - பயனிலை , ஒப்பு 
ரவு - செயப்படுபொருள். 

மன்றங்கறங்கமணப்பறையாயின 
வன்றவற்காங்கே பிணப்பறையாய்ப் - பின்றை 
யொலித்தலுமுண்டாமென்றுய்ந்து போமாறே 
வலிக்குமாமாண்டார் மனம் . 

( இ - ள் . ) மன்றம் - சபையில் , கறங்க- சத்திக்க, மணப் 
பறையாயின - படணக்கோலத்திற்கான பறைகள் , அன்று - 
அன்றைக்கே , அவற்கு - அம்மாப்பிள்ளைக்கு , ஆங்கே அ 
வ்விடத்தே , பிணப்பறையாய் - பிணக்கோலத்திற்குக் கொ 
ட்டும்பறையாய் , பின்றை - பின்பு , ஒலித்தலும் - சத்தித்த 
லும் , உண்டாமென்று - உண்டாகுமென்றுகினைத்து , ய்ங் 
துபோம் - பிழைத்துப்போகிற , ஆறு வழியை, வலிக்கும் - 
துணித்து நிற்கும் , மாண்டார் - பெரியோர்கள் , மனம் - 
இருதயம் 

இம் . மணத்திற்குக்கொட்டும் பறைகளே பிணத்திற் 
குக்கொட்டும்பறைகளாமென்று நினைத்துப் பெரியோர்கள் 
மனம் பிழைக்கும் வழியைத் திணித்து நிற்கும் என்பதாம் . 
மனம் -எழுவாய் , வலிக்கும் பயனிலை, ஆறு . செயப்படுபொ 


எ - று 


ருள் . 


சென்றேயெறியவொருகால்சிறுவரை 
நின்றேயெறிபபறையினை - தன்றேகாண் 
முக்காலைக் கொட்டினுண் மூடித்திக்கொண்டெழுவர் 
செத்தாரைச்சாவார்சுமந்து . 

( இ - ள் ) சென்று - போய் , பறையினை - பிணப்பறை 
பை , ஒருகால் - ஒருமுறை , எறிப - அடிப்பார்கள் , சிறுவ 
ரை - சற்று நேரம் , நின்று -நிறுத்தி ,( அப்பறையினை ) எறிய - 
இரண்டாமுறை படிப்பார்கள் , முக்காலை - மூன்று முறை , 
கொட்டின் - அடித்தமாத்திரத்தில் , உள் - பாடையிடத்து , 


நாலடியார் 


மூடி - பிணத்தைச் சீலையால் மூடி , தீ - நெருப்பை , கொண்டு - 
சட்டியிற்கொண்டு ,செத்தாரை - இறந்தவரை ,சாவார் -இனி 
யிறப்பவர்கள் , சுமந்து - தோள்களிற் சுமந்து , எழுவர் - மயா 
னத்திற்கெழுவர் , நன்றேகாண் - நன்றாகப்பார் . எ - று . 

( தொல்காப்பியம் ) அர் ஆர்ப என வரூஉ மூன்றும் 
பல்லோர் மருங்கிற் படர்க்கைச் சொல்லே . 

இ - ம் . மூன்று முறை பறையறைந்தமாத்திரத்தில் பிண 
த்தைப்பாடையில் வைத்துச் சீலையால் முடித்தீயுடன் சுடலை 
க்குக்கொண்டு போவார்கள் என்பதாம் . சாவார் - எழுவாய் , 
எழுவர் - பயனிலை . செத்தாரை- செயப்படுபொருள் , நீ - தோ 
ன்றா எழுவாய் , காண்-பயனிலை , ஏ - இரண்டும் அசைகள் . 
கணங்கொண்டுசுற்றத்தார்கல்லென் றலறப் 
பிணங்கொண்டுகாட்டுய்ப்பார்க்கண்டு - மணங்கொண்டீன் 
டுண்டுண்டுண்டென்னுமுணர்வினாற்சாற்றுமே 
தொண்டொண்டொடென்னும்பறை. 

( இ - ள் .)கணங்கொண்டு - கூட்டங்கூடிக்கொண்டு ,சுற் 
நத்தார் . இனத்தார் , கல்லென்று - கலீலென்னுஞ்சத்தமு 
ண்டாக , அலற - புலம்ப , பிணம் - சவத்தை , கொண்டு - எடு 
த்துக்கொண்டு , காடு - சுடுகாட்டில் , உய்ப்பார் - செ . 
பவரை , கண்டும் - பார்த்திருந்தும் , மணங்கொண்டு - விவா 
கஞ்செய்துகொண்டு ஈண்டு - இவ்விடத்தில் ,உண்டுண்டு 
டென்னும் ( இல்வாழ்க்கை ) உண்டுஉண்டு உண்டு என்னும் , 
உணர்வினான் - அறிவீனனுக்கு தொண்டொண்டொடென் 
வம் - தொண்தொண்தொடு என்னும் ( ஓசையுள்ள ) பறை - 
சாப்பறை சாற்றும் - ( சரீரநில்லாமையை ) அறிவிக்கும் . 

இ - ள் . இனத்தாரழப்பிணத்தைக்கொண்டுபோவாரை 
க்கண்டிருந்தும் இல்வாழ்க்கையை விரும்பினவனுக்குச்சர் 
ரநில்லாமையைச் சாப்பறையறிவிக்கும் என்பதாம் . பறை 
எழுவாய் , சாற்றும் பயனில்ல. 

கார்த்தொடுத்தீர்க்கிலென்னன்றாய்த்தடக்கிலேன் 
பார்த்அழிப்பெய்பிலென்பல்லோர் - பழிக்சிலென் 


மூலமும் உரையும் . 
றோற்பையுணின்று தொழிலறச்செய்தூட்டு 
கூத்தன் புறப்பட்டக்கால் . 

( இ - ள் . ) தோற்பை - உடலாகிய பை , உள் - உள்ளே , 
நின்று - இருந்து , தொழில் - எத்தொழில்களையும் , அற 
முற்றாக , செய்து - பண்ணி , ஊட்டும் - உண்பிக்கும் , கூத் 
தன் - ஆத்துமாவானது , புறப்பட்டக்கால் - வெளிப்பட் 
டால் , கார் - நாரினால் , தொடுத்து - ( அவ்வுடலைக் ) கட்டி , 
ஈர்க்கிலென் - இழுத்தாலென்ன , பார் -பூமியின் , துழி - வெ 
ட்டுப்பள்ளத்தில் , பெய்யிலென் - போட்டாலென்ன , பல் 
லோர் - பலரும் , பழிக்கிலென் - பழித்தாலென்ன . 

பார்த்துழியென்றதை கண்டுழியென்பாருமுளர் 

இ - ம் . உயிர்போன பின்பு உடலைஎவ்விதஞ்செய்யினும் 
பயனென்ன என்பதாம் . பிறர் - தோன்றா எழுவாய் , இழுத் 
தல்முதலிய - பயனிலை , உடல் செயப்படுபொருள் ( தொல்கா 
ப்பியம் வினையியல் , கூஉ சூ )பின் முன்கால் கடைவழியிடத் 
தென்னு , மன்னமரபிற் காலங்கண்ணியவென்னகிளவியுமவ 
ற்றியல் பினவேஇவ்விதியால் புறப்பட்டக்கால் வினையெச்சம் . 

படுமழைமொக்குளிற்பல்காலுந்தோன்றிக் 
கெடுமித்தார்யாக்கையென்றெண்ணித் - தடுமாற்றக் 
தீர்ப்பேம்பாமென் றுணருந்திண்ண றி 
தேர்ப்பார்யார் ணிலத்தின் மேல் . 

( இ - ள் . ) படு - பெய்கிர , மழை - மழையினது , மொ 
க்குளில் - குமிழிபைப்போல , பல்காலும் - பலகாலமும் , 
தோன்றி - உண்டாகி , கெடும் - அழியும் , இது - இஃது , 
ஓர் - ஒரு , யாக்கையென்று . உடலென்று , எண்ணி - நினை 

து , தடுமாற்றம் - பிறவித்துன்பத்தை , தீர்ப்போம் - நீக்கு 
வோம் , பாமென்று . நாமென்று , உணரும் அறியும் , தின் 
வலிய , அறிவாரை - விவேசிகளை , நீன் - நீண்ட , நிலத்தின் 
மேல் - பூமிமிடத்து , தேர்ப்பார் - பேரானவர் , யார் - எவர் . 

இ - ம் . குமிழியைப் போற் றோன்றி யழியுமுடலென் 
தென்னிப்பிறவித்துன்பத்தைக்கும் விலைக்கண் 

யொப்பா 
எவர்யார் என்பதாம் . சேர்ப்பார் எழுவாய் , யார்-பயனிலை . 


வாளரை 


நாலடியார் 
யாக்கையையாப்புடைத்தாப்பெற்றவர் தாம் பெற்ற 
யாக்கைபாலாயபயன்கொள்க - யாக்கை 
மலையா 

யாடுமஞ்சு போற்றோன்றி மற்றாங்கே 
நிலையாதுநீத்துவிடும் 

( இ - ள் . ) யாக்கையை - உடலை , பாட்புடைத்தா - பல 
முடைத்தாக , பெற்றவர் - அடைந்தவர்கள் , தாம் . தாங்க 
ள் , பெற்ற - அடைந்த , யாக்கையால் - அவ்வுடலால் , ஆய 
ஆகிய , பயன் - தருமப்பிரயோசனத்தை , கொள்க - கொள் 
ளக்கடவர்கள் , பாக்கை - உடலானது , மலை - மலையில் , . 
டும் - சஞ்சரிக்கும் , மஞ்சுபோல் - மேகம்போல , தோன்றி - 
தோற்றமாகி , நிலையாது - நில்லாமல் , நீத்து விடும் - கெட்டு 


விடும் . எ-று . 


இ - ம் . உடலைப்பெற்றவர்கள் தங்களுடலாலாகியதரும 
ப்பயனைக் கொள்ளக்கடவர்கள் உடலோமலைமேற் றோன்று 
மேகம் போற் றோன்றியழியும் என்பதாம் . பெற்றவர் - எழு 
வாய் , கொள்க - பயனிலை , பயன் - செயப்படுபொருள் . ( ) 

புன்னுனிமேனீர்போனிலையாமையென்றெண்ணி 
யின்னினியேசெய்கவறவினை - யின்னினியே 
நின்றானிருந்தான் கிடந்தான் றன் கேளலறச் 
சென்றானெனப்படுதலான் . 

( இ - ள் .) இன்னினியே - இப்பொழுதே , நின்றான் - நி 
ன்றிருந்தான் , இருந்தான் - வீற்றிருந்தான் , கிடபந்தான் - 
படுத்திருந்தான் , தன் - தன்னுடைய , கேள் - இனத்தவர் 
அலற - புலம்ப , சென்றான் . இறர்தான் , எனப்படுதலால் .. 
என்று சொல்லப் படுதலால் , புல் - புல்லின் , நுனிமேல் - 
அளியிடத்து , நீர்போல் - பனினோப்போல , நிலையாமை 
யென்று - சரீரநில்லாதென்று எண்ணி - நினைத்து , இன்னி 
னியே - இப்பொழுதே , அறவினை - தருமத்தை , செய்க . 
செய்யக்கடவீர் . எ - று . 

( தொல்காப்பியம் ) தானென்கிளவி யொருமைக்குரித் 
தே - ம் இப்பொழுதிருந்தாவிறந்தானென்று சொல்ல 


மூலமும் உரையும் . 
ப்படுதலால் சரீரநில்வாதென்றெண்ணியிப்பொழுதேதரும 
ஞ்செய்யக்கடவீர்கள்என்பதாம் . நீங்கள் - தோன்றாவெழு 
வாய் , செய்யக்கடவீர் - பயனிலை , அறவினை - செயப்படு 
பொருள் . 

( - ) 
கேளாதேவந்து கிளைகளாயிற்றோன்றி 
வாளாதேபோவாரான் மாந்தர்கள் - வாளாதே 
சேக்கை மானெழிச்சேணங்குபுட்போல 
யாக்கைதமர்க்கொழியநீத்து . 

( இ - ள் . ) மாந்தர்கள் - மனிதர்கள் , கேளாது - கேளாமல் , 
வந்து - வர்து , கிளைகளாய் - உறவினர்களாய் , இல் - மனை 
வாழ்க்கையில் , தோன்றி - பிறந்து , வாளாது - சொல்லாது , 
மான் - மரத்தில் , சேக்கை - கூட்டை , ஒழிய -விட்டு , சேன் - 
தூத்தில் , நீங்கு - நீக்கும் , புட்போல - பறவைபைப்போ 
ல , யாக்கை - உடலை, தமர்க்கு - உறவினர்களுக்கு , ஒழிய நீ 
த்து ஒழித்துவிட்டு, வாளாது - சொல்லாது , போவர் - இ 
நந்துபோவார்கள் . எ - று 

இ -ம். மனிதர்கள் மனைவாழ்க்கையிற்பிறந்து தங்களு 
டலை உறவின்முறையார்களுக் கொழித்துவிட்டிறந்து போ 
வார்கள் என்பதாம் . மாந்தர்கள் - எழுவாய் , போவார்கள் - 
பயனிலை . 

( ய ) 
யாக்கை நிலையாமை முற்றிற்று . 


சாலடியார் 
ஆம் அதிகாரம் . அறன் வலியுறுத்தல் . 


அஃதாவது தருமத்தின் பலனையறிவித்தலாம் . 
அகத்தாரேவாழ்வாரெண்ணாந்து நோக்கிப் 
புகத்தாம் பெறாஅர்புறங்கடை - பற்றி 
மிகத்தாம்வருந்தியிருப்பரோமேலைத் 
தவத்தாற்றவஞ்செய்யாதார் . 

( இ - ள் ) மேலை - முற்பிறப்பில் , தவத்தால் - தவங்கார 
ணமாக , தவம் - நற்றவம் , செய்யாதார் - செய்யாதவர்கள் , 
அகத்தாரே - இல்வாழ்க்கையாரே வாழ்வாரென்று - வாழ் 
பவர்களென்று , அண்ணாந்து - தலைகிமிர்ந்து , நோக்கி பார் 
த்து , புகத்தாம் - தாமுள்ளே நுழைய , பெறா அர் - பெறாதவ 
ர்களாய் , புறங்கடை - தலைவாயிலை , பற்றி - பிடித்துநின்று , 
மிக - மிகவும் , தாம் - தாங்கள், வருந்தி - வருத்தப்பட்டு , 
இருப்பர் - இருப்பார்கள் . எ - று . 

இ -ம் . முற்பிறப்பிற்றவஞ்செய்யாதார் இப்பிறப்பில் 
இல்வாழ்க்கையாரேவாழ்பவர்களென்று தலைவாயிலைப்பற்றி 
உள்ளே நுழையாதவர்களாய் வருத்தப்பட் டிருப்பார்கள் 
என்பதாம் . தவஞ் செய்யாதார் - எழுவாய் , இருப்பர் - பயனி 

அண்ணார்த்தலென்னுந் தொழிற்பெயர் வினையாங்கால் - 
அண்ணாருகிறதென்றாம் அண்ணார்ந்து இதிலொற்றுக்கெட் 
டது ( தொல்காப்பியம் பெயரியல்க.0 சூ ) “ தாமென்கிளவி 
பன்மைக்குரித்தேதே 

( க ) 
ஆவாநாமாக்காசைஇயறமறந்து 
போவா நாமென்னாப்புலைநெஞ்சே - யோவாது 
நின்று ஞற்றி வாழ்தியெனினுநின் வாழ்நாள்கள் 
சென்றன செய்வதுரை 

( இ - ள் . ) ஆவாம் வாழபக்கடவோம் , நாம் - 
மென்று , ஆக்கம் - செல்வத்தை, நசை இ - இச்சித்து , 
அறம் - தருமத்தை , மறந்து - மறந்துவிட்டு, போவாம் - 
இறந்துபோவோம் , நாமென்னா - நாமென்றெண்ணாத , புலை 
இழிவான , நெஞ்சே - மனமே , ஓவாது - இடை விடாது , 


. 


மூலமும் உரையும் . 
நின்று - நிலைபெற்று , உஞற்றி - முயற்சி செய்து , வாழ்தி 
யெனினும் - வாழ்வாயானாலும் , பின் - உன்னுடைய , வாழ் 
நாள்கள் - ஆயுள்கள் , சென்றன -போயின,செய்வது -இனிநீ 
செய்வதென்ன , உரை - சொல் . எ - று 

இ- ம் . மனமேபல முயற்சி செய்து வாழ்வாயானாலும் 
உன்னுடைய ஆயுள்கள் போயின இனிநீ செய்வதென்னசொ 
ல் என்பதாம் . நீ - எழுவாய் , உரை - பயனிலை , செய்வது - செய 
ப்படுபொருள். 

( உ ) 
வினைப்பயன்வந்தக்கால்வெய்யவுயிரா 
மனத்தினழியுமாம் பேதை - நினைத்ததனைத் 
தொல்லையதென்றுணர்வாரே தடுமாற்றத் 
தெல்லையி கந்தொருவுவார். 

( இள் ) பேதை - அறிவில்லாதவன் , வினைப்பயன் - தீ 
வினைப்பலன் , வந்தக்கால் - வந்தால் , வெய்ய - கொடிதாக, 
உயிரா - பெருமூச்செறிந்து , மனத்தின் - மனத்தினால் நினை 
த்து , அழியும் - அழிவான் , அதனை - அத்தீவினைப்பலனை , நி 
னைத்து - ஆராய்ந்து , தொல்லையதென்று - முற்பிறப்பிற் 
செய்ததென்று , உணர்வாரே - அறிபவர்களே , தடுமாற்றத் 
து - பிறவித் துன்பத்தின் , எல்லை - பிரமாணத்தை , இகந்தொ 
ருவுவார் - கடந்துபோவார் . எ - று . 

இ - ம் . அறிவில்லாதவன் தீவினைவந்தால் மனத்தினினை 
த்தழிவான் அத்தீவினை முன்வினையென் றறிந்தவர்களே பிற 
வித்துன்பத்தளவைக் கடப்பார்கள் என்பதாம் . பேதை - எ 
ழுவாய் , அழியும் பயனிலை, உணர்வார்-எழுவாய் , ஒருவு 
வார் - பயனிலை , (யாப்பருங்கலமேற்கொள் .) தொன்னூல் வி 
ளக்கத்திலுங்காண்க. வெண்பாமுதலா நால்வகைப் பாவு , 
மெஞ்சாநாற்பால் வருணர்க்குரிய இவ்விதியால் வெண்பா 
பிராமணசாதியாம் . 

( ங ) 
அரும்பெறல்யாக்கையைப் பெற்றபயத்தாற் 
பெரும்பயனுமாற்றவேகொள்க - கரும்பூர்த்த 
சாறுபோற்சாலவும்பின்னுதவி மற்றதன் 
கோதுபோற் 

போகுமுடம்பு. 


நாலடியார் 


இ - ள் . ) பெறல் - பெருநற்கு , அரும் - அரிய, யாக் 
கையை - உடலை, பெற்ற - அடைந்த , பயத்தால் - பலனால் , 
பெரும் - பெரிய , பயனும் - தருமப்பலனையும் , ஆற்றவே-மி 
கவே, கொள்க - கொள்ளக்கடவீர்கள் , கரும்பு - கரும்பிலி 
ருந்து , ஊர்ந்த - ( ஆலையாற் ) பரவிய , சாறுபோல் - சாற்றை 
ப்போல , சாலவும் - மிகவும் , பின்னுதவி - ( அத்தருமப்பல 
ன் ) பிற்காலத்துதவியாம் , அதன் - அக்கரும்பின் , கோது 
போல் - சக்கைபோல, உடம்பு - உடல் , போகும் - அழிக் 
துபோகும் எ - று . 

இ -ம் . பெறுதற்கரிய உடலடைந்தபலனால் தருமப்பல 
னைக்கொள்ளக் கடவீர்கள் . அப்பலன் கருப்பஞ்சாபற்றைப் 
போலாம் உடலதன் சக்கைபோலாம் என்பதாம் . நீங்கள் . 
தோன்றா எழுவாய் , கொள்க - பயனிலை , பயன் - செயப்படு 
பொருள் . மற்று அசை எவ்வகைப்பிறப்பிலு மக்கட்பிறப்பு 
மேலாகையால் , அரும்பெறல் யாக்கையென்றார் 

கரும்பாட்டிக்கட்டிசிறுகாலைக்கொண்டார் 
துரும்பெழுந்து வேங்காற்றுயராண் - டுழவார் 
வருந்தியுடம்பின் பயன் கொண்டார் கூற்றம் 
வருங்காற்பரிவதிலர் . 

( இ - ள் . ) கரும்பு - கரும்பை , ஆட்டி - ஆலையிலாட்டி , 
கட்டி - வெல்லக்கட்டியை , சிறுகாலை - முற்காலத்தில் , கொ 
ண்டார் - கொண்டவர்கள் , துரும்பு - அக்கரும்பின் துரும்பு , 
எழுந்து - தீயாலெழுந்து , வேங்கால் - வேவுங்காலத்தில் , 
ஆண்டு - அவ்விடத்து , துயர் - துன்பத்தால் , உழவார் - வரு 
ந்தாரதுபோல , உடம்பின் - உடம்பாலாகிய , பயன் - 

- தரும் 
ப்பலனை , வருந்தி - பிரயாசப்பட்டு , கொண்டார் - கைக்கொ 
ண்டவர்கள் , கூற்றம் -இயமன் , வருங்கால் - வரும்போது , 
பரிவது - வருத்துவது , இலர் - இல்லாதவர்களாவார்கள் . 

இ - ம் , வெல்லக்கட்டியைக் கொண்டவர்கள் கரும்பின் 
சக்சை வேங்காலத்து விசனப்படார்கள் அசபோல உடம் 
பாலாகிய தருமப்பலனைக் கொண்டவர்கள் இயமன் வரும் 


மூலமும் உரையும் . 
போது விசனப்படார்கள் என்பதாம் பயன் கொண்டார்- எ 
ழுவாய் , பரிவதிலர் -பயனிலை . 

இன்று கொலன்று கொலென்று கொலென்னாது 
பின்றையேநின் றது கூற்றமென் - றெண்ணி 
யொருவுமின்றீயவையொல்லும் வகையான் 
மருவுமின்மாண்டாரறம் . 

(இ - ள் . ) இன்று கொல் - இன்றைக்கோ , அன்று கொல் - 
நாளைக்கோ, என்றுகொல் - என்றைக்கோ , என்னாது.வரு 
மென்றெண்ணாது , பின்றையே - பின்னையே , நின்றது நிற்கி 
ன்றது ,கூற்றமென்று- இயமெனென்று , எண்ணி - நினைத்து ,தீய 
வை - பாவங்களை , ஒருவுமின் - நீக்குங்கள் , மாண்டார் . பெரி 
யோராற் சொல்லிய , அறம் - தருமங்களை , ஒல்லும் வகையால் - 
கூடிய மாத்திரம் , மருவுமின் - பொருந்தும்படி செய்யுங்கள் 

இ - ம் . இயமன் பின்னே நிற்கிறானென்றெண்ணி அதரு 
மத்தைநீக்கித்தருமத்தைச்செய்யுங்கள் என்பதாம் நீங்கள் 
தோன்றா எழுவாய் , ஒருவுமின் - பயனிலை , தீயவை - செயப்ப 
டுபொருள் . நீங்கள்- எழுவாய் , மருவுமின் - பயனிலை , அறம் - 
செயப்படுபொருள் . ( தொல்காப்பியம் ) ( கொல்லேயையம் ,] 
அன்றுகொலென்றது வாழ்நாளளவு முடிவெனினு மமை 
யும் . 

மக்களாலாயபெரும்பயனுமாயுங்கா 
லெத்துணையுமாற்றப்பலவானாற் றொக்க 
வுடம்பிற்கேயொப்புரவுசெய்தொழுகாதும்பர்க் 
கிடந்துண்ணப்பண்ணப்படும் . 

( இ - ள் .) மக்களால் - மனிதர்களால் , ஆய - உண் 
டாகிய , பெரும் - பெரிய , பயனும் - விளைவும் , ஆயுங்கால் - 
ஆராயுமிடத்து , எத்துணையும் - எவ்வளவும் , ஆற்ற - மிக , 
பலவானால் - பலவாயிருந்தால் , தொக்க - பொருந்திய , 
உடம்பிற்கே - உடலுக்கே , ஒப்புரவு- தருமத்தை , செய்து . 
பண்ணி , ஒழுகாது - நடவாமல் , உம்பர் - சுவர்க்கத்தில் , 
கிடந்து - இருந்து , உண்ண - அநுபவிக்க , பண்ண - தரு 
மங்கள் செய்ய, பசீம் -தகும். எ.று. 


ங அ 


தாலடியா 


இ - ம். நீங்களுங்க லுடலுக்குத் தருமத்தைச் செய்யா 
து சுவர்க்கத்திலிருந்த நுபவிக்கத் தருமத்தைச் செய்யுங்கள் 
என்பதாம் . நீங்கள் - தோன்றாஎழுவாய் , பண்ணப்படும் - பய 
னிலை , அறங்களை - செயப்படுபொருள் 

( எ ) 
உறக்குந் துணையதோராலம்வித்தீண்டி 
யிறப்பநிழற்பயந்தா அங் - கறப்பயனுக் 
தான்சிறிதாயினுந்தக்கார்கைப்பட்டக்கால் 
வான் சிறிதாப்போர்த்து விடும் . 

( இ - ள் ) உறக்கும் - கிள்ளியெடுக்கும் , துணையது அ 
ளவினையுடையது , ஓர் - ஒரு , ஆலம்வித்து .ஆலம்விதை 
யானது , ஈண்டி - நெருங்கிவளர்ந்து , இறப்ப - மிகவும் , நி 
ழல் - நிழலை , பயந்தா அங்கு - கொடுத்தாற்போல , அறம் - த 
ருமத்தின் , பயனும் - பலனும் , தான் - தான் , சிறிதாயினு 
ம் - சிறியதாயிருந்தாலும் , தக்கார் - பெரியோர்கள் , கைப் 
பட்டக்கால் - கையிற்பட்டால் , வான் - ஆகாயம் , சிறிதா - சி 
றியதாக , போர்த்து விடும் - மூடிவிடும் . எ - று , 

இ -ம் . ஒரு ஆலம்விதை வளர்ந்து மிகவும் நிழலைக்கொ 
டுத்தாற்போலத் தருமப்பலன் சிறிதானாலும் பெரியோர்கை 
யிற்கொடுக்கப்பட்டால் அப்பலன்வானிலும் பெரிதாயிருக் 
கும் என்பதாம் . அறப்பயன் - எழுவாய் , போர்த்து விடும் - ப 
யனிலை , உறக்கும் என்றது உறங்குமெனக் கூறினும் பொரு 
ந்தும் , அரும்பதக்கொத்து உறக்கல் கறத்தல் விரலாற்கிள் 

( அ ) 
வைகலும்வைகல்வரக்கண்டுமஃதுணரார் 
வைகலும்வைகலைவைகுமென்றின் புறுவர் 
வைகலும் வைகற்றம் வாழ்நாண் மேல் வைகுதல் 
வைகலும் வைத்துணராதார் . 

( இ - ள் .) வைகலும் - நாள்தோறும் , வைகல் - நாள்க 
ழிதலை , தம் - தம்முடைய , வாழ்நாண்மேல் - ஆயுள்களின் 
மேல் , வைருதல்வைத்து -செலவுகாளாகவைத்து , வைகக 
அந்தமாட்களை , உணராதார் - அறியாதார் , வைகலும் - நா 


ஞதல் . 


மூலமும் உரையும் . 


யாது , 


ள்தோறும் , வைகல்வா - தம் வாழ்நாள் கழிவுவா , கண்டும் - 
பார்த்தும் , அஃது - அதனை , உணரார் - அறியார் , வைக 
லும் - நாள்தோறும் , வைகலை - நாள்களை , வைகுமென்று . 
கழியுமென்று , இன் புறுவர் - இன்பத்தை யடைவர் . எ - று . 

இ - ம் . நாள்தோறும் நாள் செல்லுதலைத் தம்வாழ்நாள் 
செலவுவரக் கண்டு மதையறியாமல் நாள்தோறும் நாள்செ 
லுதலுக்கின்பத்தையடைவர் என்பதாம் . உணராதார் - எ 
ழுவாய் , இன்புறுவர் - பயனிலை யாப்பருங்கலமேற்கோள் அ 
ணியியலிலுங்காண்க இஃதகவல்வெண்பா, அகவல் வெண் 
பாவடி நிலைபெற்றுச் சீர்நிலை பெறாஉந் தொடை நிலை தெரி 

நடைவையினோடி நெய்வார்ந்தன்ன, நயமுடைத்தா 
கிய பொருளொடு புணர்ந்த, வெழுத்தழியாதே என்ற துயா 
ப்பருங்கல மேற்கோளறிக . 

( க ) 
மானவருங்கலநீக்கியிரவென்னு 
மீனவிளிவினால்வாழ்வேன் பன் - னீனத்தா 
லூட்டியக்கண்ணுமுறுதிசேர்ந்திவ்வுடம்பு 
நீட்டித்து நிற்குமெனின் . 

( இ - ள் ) ஈனத்தால் - இழிவால் , ஊட்டியக்கண்ணும் - 
இரந்தூட்டியவிடத்தும் ,உறுதி - வலிமை , சேர்ந்து - பொ 
ருந்தி , இவ்வுடம்பு - இவ்வுடல்,நீட்டித்து - நெடுநாள் , நிற் 

மெனின் - நிற்குமானால் , மானம் . அபிமான மாகிய , அ 
ரும் - அரிய , கலம் - ஆபாணத்தை , நீக்கி - தள்ளி, இரவெ 
ன்னும் - யாசகமென்னும் , ஈனம் - கனவீனமான , இளிவி 
னால் - அவமதிப்பால், வாழ்வேன் - உயிர்வாழ்வேன் எ - று . 

இ - ம் . இரந்துட்டியவிடத்திவ்வுடம்பு நிலைநிற்குமா 
லபிமான மென்கிற வாபரணத்தைத் தள்ளிக்கனவீனமாகி 
யவவமதிப்பினாலுயிர் வாழ்வேன் என்பதாம் , யான் - எழுவா 
ய் , வாழ்வேன் - பயனிலை , மன்.ஒழியிசை. 

( D ) 
அறன்வலியுறுத்தல் - முற்றிற்று . 


நாலடியா 
டூ - ஆம் அதிகாரம் . தூயதன்மை . 


அஃதாவது - சுத்தமல்லாத தன்மையைச் சொல்லுதலாம் . 
மரக்கேழ்மடநல்லாயென் றாற்றுஞ்சான் றவர் 
நோக்கார்கொனொய்யதோர்புக்கில் - பாக்கைக்கோ 
ரீச்சிறகன்னதோர்தோலறினும் வேண்டுமே 
காக்கை கடிவதோர்கோல் . 

( இ - ள் .) யாக்கைக்கு - உடலிற்கு , ஓர் - ஒரு , ஈ - ஈயி 
னது , சிறகு - சிறகை , அன்னது - ஒப்பாகியது , ஓர் - ஒரு , 
தோல் - தோலானது , அறினும் - அறிந்தாலும் , காக்கை - 
காகத்தை, கடிவது - துரத்துதற்கு , ஓர் - ஒரு , கோல் - த 
டி , வேண்டுமே - வேண்டுமல்லவா ஆதலால் , மா - மாமாத் 
தின் , கேழ் - தளிர் நிறைத்தையும் , மடம் -இளைமையையுமு 
டைய , நல்லாயென்று - பெண்ணேயென்று , அரற்றும் . அ 
றிவீனர் பிதற்றும் , நொய்யது - அற்பமாகியதாய்விளக்கும் , 
ஓர் - ஒரு , புக்கில்லை - உடலை , சான்றவர் - பெரியோர்கள் , 
நோக்கார் - பார்க்கமாட்டார்கள் . எ - று . 

இ - ம் . அறிவுடையோர்கள் இழிவாகிய உடலைப்பாரார் 
கள் என்பதாம் சான்றவர்- எழுவாய் , நோக்கார்- பயனிலை, 
புக்கில்லை செயப்படுபொருள் , கொல் - அசை ,நோக்கார்கொ 
ல் என்றது இழிவென்று காணாரோ வெனினு மமையும் , சன் 
அல் அரும்பதக்கொத்து கொல்லேயைய மசைவிலைக்கூற் 
றே 

( ச ) 
தோற்போர்வைமேலுந்துளை பலவாய்ப்பொய்ம்மறைக்கு 
மீப்போர்வைமாட்சித்துடம்பானன்- மீப்போர்வை 
பொய்ம்மறையாக்காமம்புகலாது மற்றதாப் 
பக்கறியாப்பார்க்கப்படும் , 


பாக்க மேலும் உடன் மேலும் தன் துவாரங்கள் 
பலவாய் பகடையாய் , பொக்லைன் மறைக்கும் 
மதைத்து வைத்திருக்கும் , மீப்போர்வை - மேற்போர்கை 


மூலமும் உரையும் . 
யால் மாட்சித்து பெருமையுடையது , உடம்பானால் -உட 
லானதால் , மீப்போர்வை - மேலே போர்த்த போர்வையால் , 
பொய் - மலங்களை , மறையா - மறைக்கும் , காமல் - காமநு 
கர்ச்சியை , புகலாது - இச்சியாது , அதனை - அவ்வுடலை, 
பைம்மறியா - உட்புறந்திருப்பிய பையைப்போல , பார்க்க 
ப்படும் - நோக்கத்தகும் . எ - று . 

பைம்மறியாப் பார்க்கப்படும் பாம்பின் கடைவாய்ப் 
பையுள் மறிபட்ட விடம் போலப் பார்க்கப்படு மென்பாரு 
முளர் . 

இ - ம் . மலங்களை மறைத்துத் தோலால் மூடிவைத் திரு 
க்கு முடலை யுட்புறத்திருப்பிய பையைப் போலப் பார்க்க 
வேண்டும் என்பதாம் . நீ - தோன்றாஎழுவாய் , பார்க்கப்படும் 
பயனிமை , உடம்பினை - செயப்படுபொருள் , மற்று அசை . () 

தக்கோலந்தின்று தலைநிறையப் பூச்சூடிப் 
பொய்க்கோலஞ்செய்யவொழியுமே - யெக்காலு 
முண்டிவினையுளுறைக்குமெனப்பெரியோர் 
கண்டுகைவிட்டமயல் . 


( இ - ள் . ) எக்காலும் - எந்நாளும் , உண்டி - உணவால் 
வரும் , வினையுள் - தொழிலால் , உறைக்குமென - துர்க்கந் 
தம் வீசுமென்று , பெரியோர் - பெரியோர்கள் , கண்டு - அறி 
ந்து , கைவிட்ட - கைவிட்டுவிட்ட , மயல் - உடலான செத் 
தைக்கு , தக்கோலத்தின்று - தாம்பூலத் தின்று,தலைநிறைய . 
சிரசுநிறைய , பூச்சூடி - பூவைத்தரித்து , பொய்க்கோலம் . 
பொய்யாகியவழகை, செய்ய - செய்தால் , ஒழியுமே - உள் 
ளுள்ள மலநீங்குமோ . எ - று . 

இம் பெரியோர்களுணவுத்தொழிலால் நாறுமென்று 
வெறுத்தவுடலுக்குத்தாம்பூலந்தின்று பூவைச் சூடினால் உள் 
ளிருக்குமலங்கள் போய்விடுமோ என்பதாம் மலம் தோன் 
றா எழுவாய் , ஒழியுமே பயனிலை , தொன்னால் விளக்கம் 

ஏல 
மிளரு வெற்றிக் மூன்றுந்தக்கோலமென்றேசாற்றப்படுமே . 


நாலடியார் 


தெண்ணீர்க்குவளை பொருகயல்வேலென்று 
கண்ணில் புன் மாக்கள் கவற்ற - விடுவனோ 
வுண்ணீர்களைந்தக்கானுங்குசூன் றிட்டன்ன 
கண்ணீர்மைகண்டொழுகுவேன் . 
( இ - ள் .) உள் - உள்ளிருக்கும் , நீர் - சலத்தை , 

களைந் 
தக்கால் 

- எடுத்தால் , நுங்கு - நுங்கை , சூன்றிட்டன்ன 
தோண்டினாற்போலும் , கண் - கண்களுடைய , நீர்மை - கு 
ணத்தை , கண்டு - பார்த்து , ஒழுகுவேன் - நடப்பேன் , 
தெள் - தெளிந்த , நீர் - சலத்திலுள்ள , குவளை - நீலோற்ப 
லத்தையும் , கயல் - கெண்டைமீனையும் , வேல் - வேலாயுத 
த்தையும் , பொருவென்று - ஒப்பென்று , கண்ணில்- ஞானக் 
கண்ணில்லாத , புல் - அற்பமான , மாக்கள் - மனிதர்கள் , 
கவற்ற - என் மனதைக் கவலைப்படுத்த , விடுவனோ - யான் 
துறவறத்தை விடுவனே. எ - று . 

இ -ம் . நுங்குக்கண்களைப் போலப் பெண்கள் கண்களை 
க்கண்டு நடப்பேன் அறிவீனர் என் மனதைக்கவலைப்படுத்த 
யான் துறவறத்தை விடுவனோஎன்பதாம் . யான் - எழுவாய் , வி 
டுவனோ- பயனிலை, ( தொகுபெயர் வேற்றுமைத் தொடர்பெ 
யரென்ன வியற்றிரி பழிவாக்க மியைந்தாந்தொகையே ) இ 
வ்விதியால் நீர்களைந்தக்கால் என்றதில் ஐயுருபுத்தொகையி 
ல் இயல்பாயிற்று . 

( ச) 
முல்லை முகைமுறுவன் முத்தென்றிவை பிதற்றுங் 
கல்லாப்புன்மாக்கள் கவற்ற - விடுவனோ 
வெல்லாருங்காணப்புறங்காட்டுதிர்ந்துக்க 
பல்லென்புகண்டொழுகுவேன் . 

( இ - ள் .) எல்லாரும் - யாவரும் , காண - அறிய , புற 
ங்காட்டு - சுடுகாட்டில் , உதிர்ந்து - உதிர்ந்து , உக்க - மக் 
கிக்கிடக்கிற , பல்லென்பு - பல்லாகிய எலும்பை , கண்டு . 
பார்த்து , ஒழுகுவேன் - நடப்பேன் , முறுவல் - அப்பற்க 
ஊன , முல்க மூகையென்று - முல்லையரும்பென்றும் , முத் 
தென்று - முத்தென்றும் , இவை - இவைகளை , பிதற்றும் - 


மூலமும் உரையும் . 
ஒப்பாகச் சொல்லும் , கல்லா - கல்வியறியாத , புல் - அற்ப 
மான , மாக்கள் - மனிதர்கள் , கவற்ற - என் மனதைக் கவ 
லைப்படுத்த , விடுவனோ-யான் துறவறத்தைவிடுவனோ. எ - று . 

இ - ம் . சுடுகாட்டிலுதிர்ந்து கிடக்கிற பல்லெலும்பைக் 
கண்டு நடப்பேன் அறிவீனர் பெண்கள் வழியிலென்மன 
தைக் கவலைப்படுத்த யான் துறவறத்தை விடுவனோ என்ப 
தாம் யான் - எழுவாய் , விடுவனோ- பயனிலை, மற்றென் கிளவி 
வினை மரற்றசை நிலையப்பாலிரண்டெனமொழிமனார் புலவர் . 

குடருங்கொழுவுங்குருதியுமென் புக் 
தொடருநரம்பொடுதோலு - மிடையிடையே 
வைத்ததடியும் வழும்புமாமற்றிவற்று 
ளெத்திறத்தாளீர்ங்கோதையாள். 

( இ - ள். ) குடரும் - குடலும் , கொழுவும் - மூளையும் , 
குருதியும் - உதிரமும் , என்பும் - எலும்பும் , தொடரும் - 
தொடர்ந்த , நரம்பொடு - நாம்புடன் , தோலும் - தோலும் , 
இடைஇடையே - நடு நடுவாக , வைத்த - வைக்கப்பட்ட , 
தடியும் - இறைச்சியும் , வழும்பும் - நிணமும் , ஆம் - ஆகிய , 
இவற்றுள் - இவைகளுள் , ஈர்ங்கோதையாள் - குளிர்ந்த 
மாலையை யுடையவள் , எத்திறத்தாள் - எந்தத் திறத்தை யு 
டையவள் . எ -று . 

இ - ம் குடல் மூளை யுதிரமெலும்பு நரம்புதோல் இறை 
ச்சி நிணம் இவற்றுள் மாலை பணிந்தவள் எத்தன்மை யுடை 
யவள் என்பதாம். கோதையாள் - எழுவாய் , எத்திறத்தாள் . 
பயனிலை , மற்று - அசை . 

ஊறியுவர்த்தக்கவொன்பதுவாய்ப்புலனுங் 
கோதிக்குழம்பலைக்குங்கும்பத்தைப் பேதை 
பெருந்தோளிபெய்வளாயென்னுமீப்போர்த்த 
கருந்தோலாற் கண் விளக்கப்பட்டு . 

( இ - ள் . ) பேதை - அறிவில்லா தவன் , ஊறி மலக்க 
ளூறி , உவர்த்தக்க - வெறுக்கத்தக்க , ஒன்பதுவாய்ப் புல 
னும் - நவதுவாரவிடங்களிலும் , கோதி - கொழித்து , குழ 
ம்பு - மலக்குழம்பை , அலைக்கும் - ஒதுக்கும், கும்பத்தை - 
உடலான குடத்தை , மீப்போர்த்த - மேலே மூடிய , கரும் - 


குழிந்தாழ்ந்தகண்ணலாம் 

நாலடியார் 
பெருமைபொருந்திய , தேலால் - தோலால் , கண் - கண் 
களுக்கு , விளக்கப்பட்டு - விளக்கம் பொருந்தி , பெரும் பெ 
ரிய , நோளி - தோள்களையுடையவளே , பெய்வளாய் - இட 
ப்பட்ட வளையல்களையுடையவளே , என்னும் - என்றுசொல் 
லுவான் . எ - று . 

இ - ம் . அறிவீனன் நவதுவாரங்களிலு மலத்தையொது 
க்கும் உடலையுடையவளைப்புகழ்ந்து சொல்லுவான் என்ப 
தாம் . பேதை - எழுவாய் , என்னும் - பயனிலை , கும்பத்தை - 
செயப்படுபொருள் , ( தொல்காப்பியம் இடைச்சொல்லி பல் 
கச.சூ ) பல்லோர் படர்க்கை முன்னிலைத்தன்மை யவ்வ 
வின் மூன்று நிகழுங்காலத்துச் செய்யுமென்னுங் கிளவி 
யோடு கொள்ளா , இவ்விதியால் என்னும் என்னுவானென் 
றாயிற்று . 

( எ ) 
பண்டமறியார்படுசாந்துங்கோதையுங் 
கொண்டுபாராட்டுவார்கண்டிலர் கொன் - மண்டி 
பெடைச்சேவல்வன்கழுகுபேர்த்திட்டுக்குத்து 
முடைச்சாகாடச்சிற்றுழி . 

( இ - ள் ) முடை - நாறுகின்ற , சாகாடு - உடலான ப 
ண்டி , அச்சு - உயிரானவச்சு , இற்றுழி - முறிந்தவிடத்து , 
மண்டி - நெருங்கி , பெடை - பெட்டையும் , சேவல் - சேவ 
லுமான , வன்கழுகு - வலிய கழுகுகள் , போர்த்திட்டு - அடி 
ள்பேர்த்திட்டு , குத்தும் - குத்தாநிற்கும் , ( ஆகையால் ) 
பண்டம் உடலாகிய பொருளினது தன்மையை , அறியார் - 
அறியாதவர் களாய் , படு - பொருந்திய, சாந்தும் - சந்தன 
த்தையும் , கோதை - மாலையையும் , கொண்டு- கைக்கொண்டு , 
பாராட்டுவார் - உடலைப் பாராட்டுவார் , கண்டிலர்சொல் - 
அக்கழுகுகள் குத்து தலைக்காணார்களோ . எ-று 

இ - ம் உயிர்போன விடத்துடலர் கழுகுகள் , குந்ச 
தலை உடலைப்பாராட்டுவார் காணார்களே என்பதாம் . பாட 
ராட்டுவார் - எழுவாய் , கண்டிலர்கொல் பயனில். 
கழிந்தாரிடுதலைகண்டார் நெஞ்சு 


றென்று 


-று . 


மூலமும் உரையும் . 
போற்றிநெறிரின் மினிற்றிதன் படைபன்று 
சாற்றுங்கொல்சாலச்சிரித்து . 

( இ-ள் . ) கழிந்தார் -இறந்தவர்கள் , இடு - இடப்பட்ட , 
தலை - தலைகளானவை , கண்டார் - பார்த்தவர்கள் , நெஞ்சு 
இதயங்கள் , உட்க - பயப்பட , குழிந்தாழ்ந்த - குழிந்தாழ் 
நதிருக்கின்ற , கண்ணவாய் - கண்களையுடையனவாக , தோ 
ன்றி - தோற்றப்பட்டு , ஒழிந்தாரை - சாவாதிருந்தவரை , 
போற்றி - பாதுகாத்து , நெறி-நன்மார்க்கத்தில் , நின்மின் 
நில்லுங்கள் , இதன்பண்பு - இவ்வுடலினது தன்மை , இரு 

இத்தன்மையதென்று , சால - மிகவும் , சிரித்து 
நகைத்து , சாற்றுங்கொல் - சொல்வன போலும் எ - 

இ . ம . இறந்தவர்கள் தலைகள் இறவாதவர்களை நல்வழி 
யிலே நில்லுங்களென்று சிரித்துச் சொல்வதுபோலும் என் 
பதாம் . தலைகள் - எழுவாய் , சாற்றும் - பயனிலை ( சு 

உயிர்போயார் வெண்டலையுட்கச் சிரித்துச் 
செயிர்தீர்க்குஞ்செம்மாப்பவரைச்- செயிர்தீர்த்தார் 
கண்டிற்றி தன்வண்ணமென்பதனாற்றம்மையோர் 
பண்டத்துள் வைப்பதிலர் 
( 

( இ - ள் ) உயிர்போயார் - இறந்தவர்களுடைய , வெண் 
டலை - வெண்மையாகிய தலைகள் , உட்க - பார்த்தவர்களஞ் 
ச , சிரித்து - நகைத்து , செம்மாப்பவரை - இல்வாழ்க்கையி 
லிறுமாந்தவரை , செயிர் - குற்றத்தை , தீர்க்கும் - நீக்கும் , 
செயிர்- குற்றம் , தீர்ந்தார் நீங்கின வர்கள் , கண்டு பார்த்து , 
இதன் வண்ணம் - இவ்வுடம்பின் வகை, இற்று - இத்தன் 
மையையுடையது, என்பதனால் - என்று சொல்லப்படுத 
லால் , தம்மை - தங்களை , ஓர்டண்டத்துள் - ஒரு பொருளி 
லே , வைப்பதிலர் - வைத்தெண்ணார்கள். எ - று . 

இ - ம் . இறந்தவர்கள் தகைள் -இல்வாழ்க்கையில் 
இறுமாந்தவர்களைக் குற்றத்தைவிட்டு நீக்கும் .இதைக்கும் 
றமற்றவர்கள் கண்டு தங்களை ஒரு பொருளாக வையார்கள் 
என்பதாம் . தலைகள் - எழுவாய் , தீர்க்கும் பயனிலை,செயிர் - 
செயப்படுபொருள் , செயிர் தீர்ந்தா எழுவாய் , வைப்ப 
திலக பயனில் , தம்மை - செயப்படுபொருள் , தோல்பாய் 
பியம் மிகவியல் மரு, தரியாறுருபுகடாஞ்சியவனானே , 
இவ்விதியால் ஒன்லோரிடத்து ஐக்கருவலும் பொருக்கும் 


** 


நாலடியார் 
ஆம் அதிகாரம் . 

துறவு . 


அஃதாவது - அகப்பற்றும் புறப்பற்றும் நீக்கலாம் . 
விளக்குப்புகவிருண்மாய்ந்தாங்கொருவன் 
றவத்தின் முன்னில்லாதாம் பாவம் - விளக்கு நெய் 
தேய்விடத்துச்சென்றிருள் பாய்ந்தாங்குநல்வினை 
தீர்விடத்து நிற்குமாந்தீது 

( இ - ள் . ) விளக்கு - தீபம் , புக - பிரவேசிக்க, இருள் . 
இருட்டு , மாய்ந்தாங்கு - கெட்டாற்போல , ஒருவன் - ஒரு 
வன் , தவத்தின் முன் - தவத்திற்குமுன் , பாவம் - தீவினை , 
நில்லாது - நிற்காது , விளக்கு - அத்தீபத்தின் , நெய் - தை 
லம் , தேய் விடத்து - குறைந்த போது , இருள் - இருட்டு , 
சென்று - போய் , பாய்ந்தாங்கு - பாய்ந்தது போல , நல் 
வினை - புண்ணியம் , தீர்விடத்து - நீங்கின போது , தீது . 
பாவம் , நிற்கும் - வந்துநிற்கும் எ - று . 

இ - ம் . விளக்கைக் கண்டு இருள் கெட்டாற்போலும் 
ஒருவன் செய்தவத்தின் முன் பாவங்கெடும் , விளக்கு நெய் 
யற்றபோது இருள் வந்து சம்பவித்தல் போலும் நல்வினை 
நீங்கியபோது தீவினைவந்து சம்பவிக்கும் என்பதாம் . பா 
வம்.எழுவாய் , நில்லாது பயனிலை, தீது.எழுவாய் , நிற்கும் 
பயனிலை , ஆ மிரண்டும் அசை (தாதுவிளக்கம் ) விளக்கஞ் 
செயலால் விளக்கெனப்படுமே . 

நிலையாமைநோய்மூப்புச்சாக்காடென்றெண்ணித் 
தலையாயார்தங்கருமஞ்செய்வார் -- தொலைவில்லாச் 
சத்தமுஞ்சோதிடமுமென்றாங்கிவை பிதற்றும் 
பித்தரிற்பேதையாரில் . 
( இ - ள் . ) தலையாயார் - பெரியோர்கள், நிலையாமை - 

ம - ( செ 
ல்வமிளைமை சரீரமிவை ) நில்லாமை , என்று - என்றும் , 
நோய் - வியாதியும் , முப்பு - விருத்தாப்பியமும் , சாக்காடு - 
மரணமுமிருக்கின்றன , என்று - என்றும் , எண்ணி - நினை 
த்து , தம் - தமது , கருமம் - காரியமாகியதவத்தை , செய் 


மூலமும் உரையும் . 
வார் - செய்வார்கள் , தொலைவில்லா - அளவில்லாத , சாத்த 
மும் - சாத்தசாத்திரமும் , சோதிடமும் - சோதிட சாத்திர 
மும் , என்று - என்று சொல்லிய , இவை - இவைகளை , பித 
ற்றும் பலகாற்பேசும் , பித்தரின் - பித்தர்களைப்போல , பே 
தையார் - அறிவீனர் , இல் - இல்லை . எ - று . 

இடம் . பெரியோர்கள் செல்வமிளமை சரீரம் நில்லாவெ 
ன்றும் பிணிமுதுமை மாணமுண் டென்றுந் தவத்தைச் செ 
ய்வார்கள் சத்தசாத்திரமும் சோதிடசாத்திமுங்கற்றுப் 
பிதற்றும் பித்தர்களைப்போலும் அறிவீனர்களில்லை என்ப 
தாம் , தலையாயார்- எழுவாய் செய்வர்- பயனிலை , கருமம் - செ 
யப்படுபொருள் , பேதையார்- எழுவாய் , இல் - பயனிலை , ஆ 
ங்கு அசை , என்று இரண்டிடத்தொட்டுகள் இலக்கணக் 
கொத்து சங - ம் சூத்திரம் , நீக்கமின்றி நிகழ்த்தலுமின்னே 
இவ்விதியால் பித்தரின் என்றது ஒப்புப்பொருள் இச்சூத் 
திரத்திற்கு இச்செய்யுளே உதாரணங்காட்டினார் . ( உ ) 

இல்லமிளைமையெழில்வனப்புமீக்கூற்றஞ் 
செல்வம் வலியென்றிவையெல்லா - மெல்ல 
நிலையாமைகண்டு நெடியார் துறப்பர் 
தலையாயார் தாமுய்யக்கொண்டு . 

( இ - ள் . ) தலையாயார் - பெரியோர்கள் , இல்லம் - இல் 
வாழ்க்கையும் , இளைமை - இளைமைப்பருவமும் , எழில் - நிற 
மும் , வனப்பு - அழகும் , மீக்கூற்றம் - மிகுந்த வினத்தாதர 
வும் , செல்வம் - பாக்கியமும் , வலி - பலமும் , என்று - என் 
று சொல்லிய , இவையெல்லாம் - இவைகளெல்லாம் , மெல்ல - 
ஆராயுமிடத்து , நிலையாமை - நில்லாமையை , கண்டு - பார் 
த்து , தாம் - தாங்கள் , உய்யக்கொண்டு - கடைத்தேறும் 
வழியைக்கைக்கொண்டு , நொடியார் - தாமதங்கொள்ளாத 
வர்களாய் , துறப்பர் - இருவகைப்பற்றையும் விடுவர் . எ - று . 

இ - ம் . பெரியோர்கள் இங்கனஞ்சொல்லியயாவும் நில் 
லாவென்று இருவகைப்பற்றும் விடுவர் என்பதாம் தலையா 
யார் - எழுவாய் , துறப்பர் - பயனிலை . 


தாலடியார் 


துன்பம்பலநாளுழந்துமொருநாளை 
யின்பமேகாமுறுவரேழையர் - ரின்ப 
மிடைதெரிந்தின்னாமைகோக்கிமனையா 
றடைவொழிந்தாரான்றமைந்தார் . 

( இ - ள் . ) ஏழையார் - அறிவில்லார் , பலநாள் - பலகால 
மும் , துன்பம் - துயரத்தை , உழந்து -அநுபவித்தும் , ஒரு 
நாளை - ஒருநாளில்வரும் , இன்பமே - சுகத்தையே , காமு 
றுவர் - இச்சிப்பார் , ஆன்றமைந்தார் - அறிவுடையார் , இன் 
பம்-இல்வாழின்பத்தின் , இடை - வேறுபாட்டை , தெரிந்து - 
அறிந்து , இன்னாமை- துன்பத்தை, நோக்கி பார்த்து மனை 
யாறு - இல்வாழ்க்கைவழியின் , அடைவு - சம்பந்தத்தை 
ஒழிந்தார் - நீங்கினார் . எ - று 

இ - ம் . அறிவில்லார் இல்வாழ்க்கை இன்பத்தை இச் 
சிப்பார் அறிவுடையார் அவ்வில்வாழ்க்கையின்பத்தை விட் 
டு நீங்குவர் என்பதாம் . ஏழையர் - எழுவாய் , காமுறுவர் - 
பயனிலை , இன்பம் செயப்படுபொருள் , ஆன்றமைந்தார்.எ 
ழுவாய் , ஒழிந்தார் - பயனிலை , அடைவு செயப்படுபொருள் 
காக்கைபாடினியார் சூத்திரம் . தனியசையென்றா வினைய 
சையென்றா விரண்டெனமொழிமனாரியல் புணர்ந்தோரே , 
இவ்விதியால் இன்பம் இணையசை 

( ச ) 
கொன்னே கழிந்தன்றிளைமையுயின்னே 
பிணியொடு மூப்பும் வருமாற் - றுணிவொன்றி 
யென்னோடு சூழாதெழுநெஞ்சேபோதியோ 
நன்னெறிசேரநமக்கு . 

( இ - ள் . ) துணிவு -துணிதலை , ஒன்றி - பொருந்தி , என் 
னொடு - என்னுடன் , சூழாது - ஆலோசியாது, எழும் - எழு 
கின்ற, ஓ நெஞ்சே - ஓ மனமே , இளைமையும் - இளைமைப்ப 
ருவமும் , கொன்னே -பயனில்லாமல் , கழிந்தன்று - நீங்கிது , 
இன்னே - இப்பொழுதே, பிணியொடு - முப்பிணியுடன் , மூப் 
பும் - தள்ளாமையும் , வருமால் - வருமாகையால் ,நமக்கு நமக் 

நன்னெறி -பிறப்பறு நல்வழி , சேர- பொருந்த , போதி - 
வருதி , எ - று . 


மூலமும் உரையும் . 


ண 


- 


இ - ம் . எனக்குடன் படாதெழுந்து செல்கின்ற மனமே 
இளைமை நீங்கி முதுமைவருமாகையால் நமக்குப்பிறப்ப 
றும் வழியில் பொருந்தவா என்பதாம் . நெஞ்சம் - எழுவாய் , 
போதி - பயனிலை , போதல் வருதல் இதனாற் போதிவருதி 
யென்றாயிற்று , போதியோ என்றதற்கு போகிறாயாவென் 
பாருமுளர் . 

( ரு ) 
மாண்டகுணத்தொடு மக்கட்பேறில்லெனினும் 
பூண்டான் கழித்தற்கருமைபாற் - பூண்ட 
மிடியென்னுங்காரணத்தின் மேன்முறைக்கண் 
கடியென்றார் கற்றறிந்தார் . 

( இ -ள் . ) மாண்ட பெருமை பொருந்திய,குணத்தொடு - 
நற்குணத்தொடு , மக்கட்பேறு - மக்களைப் பெறுதல் , இல்லெ 
னினும் - ( மனைவிக்கு ) இல்லையானாலும் , பூண்டான் -விவாக 
ஞ்செய்தவன் , கழித்தற்கு - அவளை விடுதற்கு , அரு 
யால் - அரிதாதலால் , பூண்ட - தான் கொண்ட , மிடியென் 
னும் - வறுமையென்னும் , காரணத்தின் - ஏதுவினால் , கற்ற 
றிந்தார் - பெரியோர்கள் , மேன்முறைக்கண்ணே - மேலா 
கிய துறவறவொழுக்கத்தை விரும்பி , கடியென்றார் - (மணஞ் 
செய் யுமுன்னமேயில்வாழ்க்கையை ) விட்டுவிடென்றார்கள் . 

இ -ம் . நற்குணமு மக்கட்பேறு மனைவிக்கில்லாதிருந் 
துங் கொண்டவன் நீக்குதற்கு அரிதாதலால் தரித்திரமொ 
ன்னுங் காரணத்தாலேனுர் துறவறத்தை விரும்பி இல்லற 
த்தை நீக்கென்றார்கள் என்பதாம் கற்றறிந்தார் - எழுவாய் , 
கடியென்றார்- பயனிலை . 

( சு ) 
ஊக்கித்தாங்கொண்ட விரதங்களுள்ளுடையத் 
தாக்கருந்துன்பங்கடாந்தலை- வந்தக்கா 
னீக்கிகி றூஉமாவோரேநல்லொழுக்கங் 
காக்குந்திருவத்தவர். 

( இ - ள் .) ஊக்கி - உறுதிகொண்டு , தாம் - தாங்கள் , 
கொண்ட - நல்லொழுக்கமாகக் கொண்ட , விரதங்கள் - தவ 
ங்கள் , உள்ளுடைய - இருதயங்கலங்க , தாக்கு - தாங்குத் 


5 


நாலடியார் 


ற்கு , அரும் - அரிய , துன்பங்கள் - துயரங்கள் , தலை - தம் 
மிடத்தில் , வந்தக்கால் - வந்தால் , நீக்கி - தள்ளி , நிறம் - 
தங்களைத் தவத்திலே நிறுத்தும் , உரவோரே - அறிவுடை 
யோரே , நல்லொழுக்கம் - நற்றவவொழுக்கத்தை , காக் 
கும் - காப்பாற்றும் , திருவத்தவர் - சிறப்பினையுடையார் . 

இ - ம் . அறிவுடையோரெத்துன்பம் வரினுமத் துன்பத் 
தைச் சகித்துத் தவத்தைக்காப்பார் என்பதாம் . உரவோர் 
எழுவாய் , திருவத்தவர் - பயனிலை , தாம் - அசை , தாக்கு 
விகாரம் இலக்கணக்கொத்து ஒழிபியல் , ச - ம் சூத்திரம் , 
இயற்கையளபெடை செயற்கையளபெடை , யெழுத்துப் 
பேறள பெடை யிசை நூலளபெடை , யொற்றுப்பேறள 
பெடையொரோ வழிக்கூடி , லைந்தென மொழிபவளபெடை 
யவை தாங் , குற்றெழுத்தளபெடை நெட்டெழுத்தள பெ 
டை , யொற்றெழுத்தளபெடை யெனவொரு மூன்றாய் , 
மொழிமுதலிடை கடை மூன்றினும் வருமே. இவ்விதியால் 
நிஜா உம் குற்றெழுத்தள பெடை . 

( எ ) 
தம்மையிகழ்ந்தமைதாம்பொறுப்பதன் றிமற் 
றெம்மையிகழ்ந்தவினைப்பயத்தா - லும்மை 
யெரிவாய்நிரயத்துவீழ்வர்கொலென்று 
பரிவதூடஞ்சான்றோர் கடன் . 


( இ - ள் . ) தம்மை - தங்களை , இகழ்ந்தமை - இகழ்ந்து 
பேசினவற்றை , தாம் பொறுப்பதன்றி - தாங்கள் பொறுப் 
பதல்லாமல் , எம்மை - எங்களை , இகழ்ந்த - இகழ்ந்துபே 
சிய , வினைப்பயத்தால் - தீவினைப்பலனால் , உம்மை - மறுபி 
றப்பில் , எரிவாய் - தீயிடமாகிய , நிரயத்து - நரகத்தில் , 
வீழ்வரென்று - வீழ்வார்களென்று , பரிவதூஉம் - இரக்கங் 
கொள்வதும் , சான்றோர் - பெரியோர்கள் , கடன் - கடமை . 


இ -ம் , பெரியோர்கள் பிறர்வைதலைப் பொறுப்பதன்றி 
யும் வைதவர்கள் நரகத்தில் விழுவார்களென் றிரங்குவார் 


மூலமும் உரையும் . 
கள் என்பதாம் . சான்றோர் -எழுவாய் , கடன் - பயனிலை , ம 
ற்று தொல் - அசைகள் . 

( அ ) 


மெய்வாய் கண்மூக்குச் செவியெனப்பேர்பெற்ற 
வைவாயவேட்கையவாவினைக் - கைவாய் 
கலங்காமற்காத்துய்க்குமாற்றலுடையான் 
விலங்கா துவீடுபெறும் . 


( இ - ள் . ) மெய் - உடலும் , வாய் - வாயும் , கண் - நேத் 
திரமும் , மூக்கு - நாசியும் , செவி - காதும் , என - என்று 
சொல்லிய , பேர்பெற்ற - பெயர் கொண்ட , ஐவாய் - ஐந்தி 
டயாகிய , வேட்கை - ஆசையையும் , அவாவினை - உளத் 
தால்வருமாசையையும் , கைவாய் - ஒழுக்கவழியில் , கலங் 
காமல் - கலக்கமடையாது , காத்து - காப்பாற்றி , உய்க்கும் - 
தன்னைநடத்தும் ,ஆற்றலுடையான் - வல்லமையுடையான் , 
விலங்காது - தவறாது , வீடு - மோட்சவீட்டை , பெறும் -- 
அடைவான் . எ - று . 

இ - ம் . ஐம்பொறிகளையும் ஐம்புலன்களிற் செல்லாமற் 
காக்கும் வல்லமையுடையவன் மோட்ச மடைவான் என்ப 
தாம் . ஆற்ற லுடையான் - எழுவாய் , பெறும் பயனிலை,வீடு - 
செயப்படு பொருள் . இலக்கணத்திரட்டு வீடொன்றுமே 
விளம்பப் படாப்பொருள் . 

( கூ ) 
துன்பமேமீதூரக்கண்டுந் துறவுள்ளா 
ரின்பமேகாமுறுவரேழையா - ரின்ப 
மிசைதோறுமற்றதனின்னாமை நோக்கிப் 
பசைதல்பரிபாதாமேல் . 

இ -ள் . ) ஏழையார் - அறிவில்லார் , துன்பமே - துன்பத் 
தையே , மீதூர - மேன்மேலும் வா , கண்டு - பார்த்தும் , 
றவு - துறவறத்தை , உள்ளார் - நினையார் , இன்பமே - இன் 
பத்தையே , காமுறுவர் - இச்சிப்பார் , மேல் - மேலாயினோர் , 
இன்பம் - இன்பம், இசைதோறும் - இசைந்து வருந்தோ 


நாலடியார் 


ன்றும் , அதன் - அவ்வின்பத்தால் வரும் , இன்னாமை துன்ப 
த்தை , நோக்கி - பார்த்து , பசைதல் - அவ்வின்பத்திற் 
பொருந்துதலை, பரியாது - இச்சியார் . எ - று . 

இ - ம் . அறிவில்லார் இன்பத்தை யிச்சிப்பார் அறிவுள் 
ளார் இன்பத்தை யிச்சியார் என்பதாம் . ஏழையார் - எழு 
வாய் , காமுறுவர் - பயனிலை , இன்பம் - செயப்படுபொருள் , 
மேல் - எழுவாய் , பரியாது - பயனிலை , பசை தல் - செயப் 
படுபொருள் , சங்கத்தார் அரிய விதிச்சூத்திரம் விகுதி 
குன்றியும் விளங்கு முயர்திணை . இவ்விதியால் மேல் என் 
றது விகுதி குன்றியது. 

( க ) 
துறவு - முற்றிற்று . 


ஆம் அதிகாபம் . சினமின்மை . 


அஃதாவது-கோபமில்லாதிருக்குந் தன்மையைச் சொல்லுதலாம் . 

மதித்திறப்பாருமிறக்கமதியா 
மிதித்திறப்பாருமிறக்க - மிதித்தேறி 
யீயுந்தலைமேலிருத்தலாலஃதறிவார் 
காயுங்கதமின்மைநன்று . 

( இ - ள் . ) மதித்து - கனஞ்செய்து , இறப்பாரும் - நட 
ப்பவரும் , இறக்க - நடக்கட்டும் , மதியா - மதியாமல் , மிதி 
த்து - கனவீனஞ்செய்து , இறப்பாரும் நடப்பவரும் , இற 
க்க - நடக்கட்டும் , மிதித்தேறி - காலால் மிதித்தேறி , ஈயும் - 
ஈயானதும் , தலைமேல் - சிரசின் மேல் , இருத்தலால் - இருக் 
கையால் , அஃது - அவ்வீயினியல்பை , அறிவார் - அறிப 
வர்கள் , காயும் - கோபிக்கும் , கதமின்மை - கோபமில்லா 
திருக்கை , நன்று - நல்லது . எ - று . 

இ - ம் . மதித்து நடப்பவரும் கடக்கட்டும் , மதிபாதுகட 
ப் ) வரும் நடக்கட்டும் , அடிமேலேறிய ஈ முடிபேலேறியி 


மூலமும் உரையும் . 


ருகூ 


ருத்தலாலத் தன்மையறிபவர் பிறர்மேற் கோபமில்லாதிரு 
க்கைான்று என்பதாம் . கதமின்மை - எழுவாய் , நன்று - 
பயனிலை . 


தண்டாச்சிறப்பிற்றம்மின்னுயிரைத்தாங்காது 
கண்டுழியெல்லாந்துறப்பவோ - மண்டி 
யடி பெயராதாற்றவிளிவந்தபோழ்தின் 
முடிகிற்குமுள்ளத்தவர். 

( இ - ள் . ) மண்டி - நெருங்கி , அடி - பாதங்களை , பெய 
ராது - பெயர்த் துவையா மல் , ஆற்ற - மிகவும் , இளி - இ 
ழிவு , வந்தபோழ்தில் - வந்தகாலத்தில் , முடிகிற்கும் - எண் 
ணியவற்றை முடிக்கும் , உள்ளத்தவர் - மனவலிவுள்ளோர் , 
தண்டா - கெடாத, சிறப்பின் - சிறப்புடைய , தம் - தமது , 
இன்னுயிர் - இனியவுயிரை , தாங்காது - தாக்காமல் , கண் 
குழியெல்லாம் - கோபங்கண்டவிடமெல்லாம் , துறப்பவோ 
உயிரை விடுவார்களோ. எ - று . 


இ - ம் . மிகவுமிழிவு வந்தகாலத்தில் நினைத்தவற்றை 
முடிக்கு மன வலியுடையோர் கோபங்கண்டவிடத்தி லுயி 
ரை விடார்கள் என்பதாம். உள்ளத்தவர் - எழுவாய் , துற 
ப்பவோ பயனிலை , தருக்கசங்கிரகம் உயிர்தானுடறொறும் 
வெவ்வேறாகும் . 

காவாதொருவன்றன் வாய் திறந்து சொல்லுஞ்சொ 
லோவாதேதன்னைச்சுடுதலா - லோவாதே 
யாய்ந்தமைந்தகேள்வியறிவுடையாரெஞ்ஞான்றுங் 
காய்ந் தமைத் தசொல்வார்கறுத்து . 

( இ- ள் . ) காவாது - (நாவைக் ) காக்காமல் , ஒருவன் - 
ஒருவன் , தன் - தனது , வாய்திறந்து - வாயைத்திறந்து ,, 
சொல்லுஞ்சொல் - சொல்லுங்கடுஞ்சொற்கள் , ஓவாது 
ஒழியாமல் , தன்னை - வைதவனையே , சுடுதலால் - சுடலால் , 
ஓவாது - ஒழியாமல் , ஆய்ந்து - பல நூலாராய்ந்து , அமை 
ந்த - நிரம்பிய , கேள்வி - கல்வி , அறிவுடையார் - விவேக 


நச 


நாலடியார் 


முடையார் , எஞ்ஞான்றும் - எக்காலத்திலும் , காய்ந்து - 
கோபித்து , அமைந்த - கொடுமை நிறைந்த சொற்களை , 
கறுத்து - சீறி , சொல்வார் - சொல்லார்கள் . எ- று . 

இ - ம் ஒருவன் நாவைக்காவது பிறனை வைதசொல்லா 
னவை தன்னைச் சுடுதலால் கல்வி அறிவுடையார் எக்காலத் 
திலுங் கோபித்து கொடுஞ்சொற்களைச் சொல்லார் என்ப 
தாம் . அறிவுடையார் - எழுவாய் , சொல்லார் -பயனிலை , அ 
மைந்த -செயப்படுபொருள் , ஏகாரமிரண்டும் அசைகள். ( ) 

நேர்த்து நிகரல்லார் நீரல்லசொல்லியக்கால் 
வேர்த்துவெகுளார் விழுமியோ - ரோர்த்ததனை 
யுத்தள்தானுள்ளியுரைத்துராயூர் கேட்பத் 
துள்ளித்தூண் முட்டுமாங்கீழ் . 

( இ - ள் . ) விழுமியோர் - பெரியோரானவர் , நிகரல்லார் - 
ஒப்பில்லார் , நேர்த்து - எதிர்த்து , நீரல்ல - குணமில்லாச் 
சொற்களை ,சொல்லியக்கால்-சொன்னால் , வேர்த்து - மனம் 
புழுங்கி , வெகுளார் - கோபியார் , கீழ் - கீழ்மகன் , ஒர்த் 
து - ஆராய்ந்து , அதனை - வைததனை , உள்ளத்தால் - மன 
தால் , உள்ளி - நினைத்து , உராய் - சென்று , ஊர் - ஊரார் , 
கேட்ப - கேட்க , உரைத்து - சொல்லி , துள்ளி - துடித்து , 
தூண் - தூணில் , முட்டும் - முட்டிக்கொள்வான் . எ - று . 

இ - ம் . பெரியோர்கள் தமக்கொப்பில்லார் கொடுஞ் 
சொற்களைச் சொன்னால் கோபியார் கீழானவன் பிறன்வை 
தனை நினைத்து ஊரார்க்குச்சொல்லித் தூணில் முட்டிக் 
கொள்வான் என்பதாம் . விழுமியோர் - எழுவாய் , வெகுளா 
ர் - பயனிலை , கீழ் - எழுவாய் , முட்டும் - பயனிலை, நேர்த்து - ஒ 
த்துவிகாரம் , நன்னூல் வினையியல் உக - ம் சூத்திரம் பல் 
லோர் படர்க்கை முன்னிலை தன்மையிற் செல்லாதாகுஞ் 
செய்யுமென் முற்றே இவ்விதியால் முட்டும் என்றது முட் 
டுவானென்றாயிற்று . 

( - ) 
இளையானடக்கபடக்கக்கிளைபொரு 
வில்லான் கொடையேகொடைப்பய னெல்லா 


மூலமும் -உரையும் . 


மொறுக்குமதுகையுரனுடையாளன் 
பொறுக்கும்பொறையே பொறை . 

இ - ள் . ) இளையான் - இளைமையுடையவன் , அடக்கம் - 
ஐம்பொறிகளை யடக்குதல் , அடக்கம் -அடக்கமாவது , கிளை - 
வளரும் , பொருள் - திரவியம் , இல்லான் - இல்லாதவன் , கொ 
டையே கொடுத்தலே, பயன் பிரயோசனமுள்ள , கொடை 
கொடையாவது , எல்லாம் - யாவும் , ஒறுக்கும் - சங்கரிக் 
கும் , மது கை - வெற்றியும் , உரன் - பலத்தையும் , உடை 
யாளன் - உடைய சுத்தவீரன் , பொறுக்கும் - பொறுக்கி 
ன்ற , பொறையே - பொறுமையே , பொறை - பொறுமை 


யாவது . 


எ - று . 


இ - ம் . இளையவன் ஐம்பொறியடக்குதலே யடக்கமா 
கும் , இல்லாதவன் கொடுக்கிறதே கொடையாகும் , சுத்த 
வீரன் பொறுக்கிறதே பொறுமையாகும் என்பதாம் . அட 
க்கம்-எழுவாய் , அடக்கம் - பயனிலை , கொடை - எழுவாய் , 
கொடை பயனிலை , பொறை - எழுவாய் , பொறை - பய 
னிலை. 

( 6 ) 
கல்லெறிந்தன்னகயவர்வாயின்னாச்சொ 
லெல்லாருங்காணப்பொறுத்துய்ப்ப - ரொல்லை 
J டுநீற்றாற்பையவிந்தநாகம்போற்றத்தக் 
குடிமையான் வாதிக்கப்பட்டு . 

( இ - ள் . ) இடு - மந்திரித்திடும் , நீற்றால் - திரு நீற்றால், 
ஒல்லை - சீக்கிரம் , பை - படம் , அவிந்த - அடங்கிய , நாகம் 
போல் - நாகத்தைப்போல் , தத்தம் - தங்கள் தங்களுடை 
ய , குடியாமையால் - குடிப்பிறப்பால் , வாதிக்கப்பட்டு - ஒ 
றுக்கப்பட்டு , கல் - கல்லை , எறிந்தன்ன - எறிந்தாற்போ 
லும், கயவர் - கீழானவர் , வாய் - வாயில்வரும் , இன்னாச் 
சொல் - கொடுஞ்சொற்களை , எல்லாரும் - யாவரும் , காண - 
அறிய , பொறுத்துய்ப்பர் - சகித்துநடப்பர் ( பெரியோர் .) 


நாலடியார் 


னனா 


இ - ம் . மந்திரித்த திருநீற்றா லடங்கிய நாகம்போலப் 
பெரியோர் தங்கள் குலவொழுக்கத்திற் கஞ்சிக் கீழ்மக்கள் 
சொல்லிய கொடுஞ்சொற்களைப் பொறுத்து நடப்பார் என் 
பதாம் . பெரியோர் தோன்றா எழுவாய் , உய்ப்பர் பயனிலை , 
இன்னாச்சொல் - செயப்படுபொருள் . 

( சு ) 
மாற்றாராய்நின்று தம்மாறேற்பார்க்கேலாமை 
யாற்றாமையென்னாரறிவுடையா - ராற்றாமை 
நேர்த்தின்னாமற்றவர் செய்தக் காற்றாமவரைப் 
பேர்த்தின்னாசெய்யாமைநன்று . 

( இ -ள் . ) மாற்றாராய் - பகைவராய் , நின்று - நின்று , 
தம் - தம்மோடு , மாறேற்பார்க்கு - மாறுபடுமவர்க்கு ஏலா 
மை - பொருந்தாமையை , ஆற்றாமை - வல்லமையில்லாமை ,, 
என்னார் - என்று சொல்லார் , அறிவுடையார் - அறிவுளார் , 
ஆற்றாமை - பொறுத்தற்கரியவை , தேர்த்து - எதிர்த்து , இ 

துன்பங்களை , அவர் - அப்பகைவர் , செய்தக்கால் 
செய்தால் , தாம் - தாங்கள் , அவரை - அப்பகைவரை , 
பேர்த்து - மீண்டு , இன்னா - தீங்குகளை , செய்யாமை - செ 
ய்யாதிருத்தல் , நன்று - நல்லது . எ - று . 

இ - ம் . தம்முடன் எதிர்ப்பவர் மேலெதிராதிருத்தலை 
வல்லமையில்லாமை யென்றறிவுடையோர் சொல்லார் , பகை 
வர் துன்பஞ்செய்தால் அவர்களுக்குத் துன்பஞ் செய்திரு 
த்தலே நல்லது என்பதாம் . அறிவுடையார் - எழுவாய் , என் 
னார் -பயனிலை , மற்று அசை , அவிநயம் நெடின் மிகவருத 
னெடிற்செய்யுளென்ப . 

( எ ) 
நெடுங்காலமோடினுநீசர்வெகுளி 
கெடுங்காலமின்றிப்பாக்கு - மடுங்காலை 
நீர்கொண்டவெப்பம் போற்றானே தணியுமே 
சீர்கொண்ட சான்றோர் சினம் . 

( இ - ள் . ) நீசர் - கீழ்மக்களுடைய , வெகுளி - கோபமா 
னது , நெடுங்காலம் - அநேககாலம் , ஓடினும் - சென்றாலும் , 
கெடுங்காலம் கெட்டுப்போக்காலம் , இன்றி -இல்லாமல் , பா 


மூலமும் உரையும் . 

(நுஎ 
க்கும்- வளர்ந்து நிற்கும் ,சீர் - சிறப்பை , கொண்ட - கொண் 
டிருக்கிற , சான்றோர் - பெரியோர் , சினம் - கோபமானது , 
அடும் - காய்ச்சும் , காலை - காலத்தில் , நீர் - நீரானது , கொ 
ண்ட - கொண்டிருக்கிற , வெப்பம் போல் - உஷ்ணம்போல் , 
தானே - தனக்குத்தானே , தணியும் - ஆறும் . எ - று . 

இ - ம் , கீழ்மக்கள் கோபம் நெடுநாட்சென்றாலும் பெ 
ருகிநிற்கும் , பெரியோர் கோபம் நீர்கொண்ட வெப்பம்போ 
ற்றனக்குத்தானே தணியும் என்பதாம் . நீசர்வெகுளி- எழு 
வாய் , பாக்கும் பயனிலை , சான்றோர் சினம் - எழுவாய் , தணி 
யும் - பயனிலை, எ - அசை . 

( 4 ) 
உபகாரஞ்செய்ததனையோராதேதங்க 
ணபகாரமாற்றச் செயினு - முபகாரந் 
தாஞ்செய்வதல்லாற்றவற்றினாற்றீங்கூக்கல் 
வான்றோய் குடிப்பிறந்தார்க்கில் . 

( இ - ள் . ) உபகாரம் - உதவி , செய்ததனை - செய்ததை , 
ஓராது - அறியாது , தங்கண் - தம்மிடத்து , அபகாரம் - 
ஒருவாபகாரத்தை , ஆற்ற - மிகவும் , செயினும் - செய்தா 
லும் , உபகாரம் - உதவியை , தாம் - தாங்கள் , செய்வதல் 
லால் - செய்வதல்லது , தவற்றினால் - ( அவர் செய்த ) குற்ற 
த்தால் , தீங்கு - பொல்லாங்கை , ஊக்கல் - செய்தல் ,வான் 
பெருமை , தோய் - நிறைந்த , குடிப்பிறந்தார்க்கு - நற்குடி 
யிற்பிறந்தார்க்கு , இல் - இல்லை . எ - று . 

இ - ம் . ஒருவர் உபகாரத்தையறியாது அபகாரத்தைச் 
செய்தாலும் நற்குடியிற் பிறந்தாருபகாரஞ் செய்வதேயல் 
லாது அபகாரஞ்செய்யார் என்பதாம் . ஊக்கல் - எழுவாய் , 
இல் - பயனிலை , தீங்கு செயப்படுபொருள் . வான்றோய்குடி 
உயர்ந்தகுடி யெனினுமாம் . 

கூர்த்து நாய் கௌவிக்கொளக்கண்டுந்தம்வாயாற் 
பேர்த்துநாய்கௌவினாரீங்கில்லை - நீர்த்தன்றிக் 
கீழ்மக்கள் கீழாயசொல்லியக்காற்சொல்பவோ 
மேன் மக்கடம்வாயான்மீட்டு 


- 


( இ - ள் .) நாய் - நாயானது , கூர்த்து - கோபமிகுந்து , 
கௌவிக்கொள - கடித்துக்கொள்ள , கண்டும் - பார்த்தும் , 
பேர்த்து மீண்டு , தம் - தம்முடைய , வாயால் - வாயினால் , 
காய் - கடித்தராயை,கௌவினர் - கடித்தவர் , ஈங்கு - இவ் 
வுலகில் , இல்லை - இல்லை , தீர்த்தன்றி - குணமில்லாமல் , கீ 
ழ்மக்கள் - கீழானவர்கள் , கீழாய - இழிவான சொற்களை , 
சொல்லியக்கால் - சொன்னால் , மேன்மக்கள் - மேலானவர் 
கள் , தம்வாயால் - தங்கள் வாயால் , மீட்டு மறுத்து , சொல் 
பவோ - சொல்வார்களோ . எ - று. 

இ - ம் . நாய்கடிக்கக்கண்டும் , தங்கள் வாயாற்கடித்தநா 
யைக்கடித்தவர்கள் இவ்வுலகிலில்லை ,கீழானவர்கள் இழிவா 
ன சொற்களைச்சொன்னால் , மேலானவர்கள் ஒன்றுஞ்சொல் 
லார்கள் என்பதாம் . மேன்மக்கள் - எழுவாய் , சொல்பவோ 
பயனிலை , கீழானவற்றை - செயப்படுபொருள் ( அவிநயம் ) 
ஒற்றுப்பயிலலொற்றியற்செய்யுள் 

சினமின்மை - முற்றிற்று . 


அ - ஆம் அதிகாரம் . பொறையுடைமை . 


அஃதாவது - பொறுமையையுடைத்தாயிருக்குத் தன்மையாம் . 
கோதையருவிக்குளிர் வரைநன்னாட 
பேதையோடியாதுமுரையற்க - பேதை 
யுரைப்பிற்சிதைந்துரைக்கு மொல்லும்வகையான் 
வழுக்கிக்கழிதலே நன்று . 

( இ - ள் .) கோதை- மாலை போல் விழும் ,அருவி - அருவியா 
ற்றைப்பொருத்திய , குளிர் - குளிர்ந்த , வரை - மலைகளையு 
ம் , நாட - நாட்டையுமுடைய பாண்டியனே , பேதையோ 
டு - அறிவிலானுடன் , யாதும் - ஒன்றையும் , உரையற்க 
சொல்லாதிருப்பாயாக , பேதை - அவ்வறிவில்லான் , உரை 
ப்பில் ஒன்றைச் சொன்னால் , சிதைந்து - கெடும்படி , உரை 


மூலமும் உரையும் . 
க்கும் - சொல்வான் ( ஆதலால் ,) ஒல்லும் - பொருந்தும் , 
வகையால் - விதத்தால்வழுக்கி - தப்பி , கழிதல் - ( அவனை 
பட்டு ) நீங்குதல் , நன்று - நல்லது . எ - று . 

இ - ம் . பாண்டியனே அறிவீனனுடன் ஒன்றுஞ்சொல் 
லா திருப்பாபாக , சொன்னால் சிதைவுபடச்சொல்வான் ஆ 
கையால் , அவனை விட்டு நீங்குதல் நன்று என்பதாம் . கழி 
தல் - எழுவாய் , நன்று - பயனிலை , அறிவிலான் - செயப்படு 
பொருள் . தொன்னூல் விளக்கம் , எதிர்மறையேவற்கேலே 
யல்லே , யன் மோவற்கவாகு மொருமை யாமினன்மினற்பீர் 
பன்மை , இவ்விதியால் அற்கவிகுதி ஏவலொருமைக்கண் 
வந்தது. 

( க) 
நேரல்லார் நீரல்லசொல்லியக்கான் மற்றது 
தாரித்திருத்தகுதிமற் - றோரும் 
புகழ்மையாக்கொள்ளாது பொங்குநீர்ஞாலஞ் 
கமழ்மையாக்கொண்டுவிடும் . 

( இ - ள் . ) நேரல்லார் - ஒப்பில்லாதவர் , நீரல்ல - குண 
மில்லாச் சொற்களை , சொல்லியக்கால் - சொன்னால் , தாரித் 
திருத்தல் - பொறுத்திருத்தல் , தகுதி - பொறுமை மற்று - 
அதைப் பொறுக்கா விட்டால் , புகழ்மையா - புகழ்ச்சியாக , 
கொள்ளாது கொள்ளாமல் , பொங்கு - மிகுந்த - நீர் - நீர் 
சூழ்ந்த , ஞாலம் - பூமி , கமழ்மையா - தாழ்மையாக , 
ண்டு விடும் - கொள்ளும் . எ று. 

இ -ம். தமக்கொப்பில்லார் தாழ்வானவைகளைச் சொ 
ன்னால் பொறுத்துக்கொள்ளல் பொறுமை , பொறாவிட்டா 
லுலகம் புகழ்ச்சியாக் கொள்ளாது இகழ்ச்சியாகக் கொள் 
ளும் என்பதாம் . ஞாலம் - எழுவாய் , கொண்டு விடும் -பயனி 
லை , மற்று ஒரும் - அசைகள் . 

( உ ) 
காதலார் சொல்லுங்கடுஞ்சொல்லுவந்துரைக்கு 
மேதிலாரின் சொலிற்றீதாமோ - போதெலா 
மாதவர்வண்டார்க்குமலிகடற்றண்சேர்ப்ப 
வாவதறிவார்ப்பெறின் . 


கொ 


கா 


நாலடியார் 


இ - ள் .) போதெலாம் - மலர்களெல்லாம் , மாதர் -அழ 
கிய , வண்டு - வண்டுகள் , ஆர்க்கும் - சத்திக்கும் , மலி - 
நிறைந்த , கடல் - கடலையும் , தண் - குளிர்ந்த , சேர்ப்ப 
ரையையுமுடைய பாண்டியனே , ஆவது - ஆகவேண்டிய 
நன்மையை , அறிவார் - அறிந்தவரை , பெறின் - பெற்றால் , 
காதலார் - தம்மில் விருப்புள்ளோர் , சொல்லும் - சொல்கி 
ன்ற , கடுஞ்சொல் - கொடுஞ்சொல்லானது , ஏதிலார் - பகை 
வர் , உவந்துரைக்கும் - மகிழ்ந்து சொல்லும் , இன்சொல் 
லின் - இனிய சொல்லைப்பார்க்கிலும் , தீதாமோ - குற்றமா 
குமோ . எ - று . 

இ - ம் பாண்டியனே சினேகர் சொல்லுங் கடுஞ்சொல் 
லானது பகைவர் சொல்லு மினிய சொல்லைப் பார்க்கிலுங் 
குற்ற மாகுமோ என்பதாம் . கடுஞ்சொல் - எழுவாய் . தீதா 
மோ - பயனிலை . 

( ங ) 
அறிவதறிந்தடங்கியஞ்சுவதஞ்சி 
யுறுவதுலகுவப்பச்செய்து - பெறுதவனா 
லின் புற்று வாழுமியல்புடையாரெஞ்ஞான்றுந் 
துன்புற்று வாழ்தலரிது . 

-ள் ) அறிவது - அறியத்தக்கதை , அறிந்து - தெரி 
ந்து , அடங்கி - அடங்கி , அஞ்சுவது - அஞ்சத்தகுவதற்கு , 
அஞ்சி - பயந்து , உறுவது - செய்யத்தகுவதை , உலகு - 
உலகத்தார் , உவப்ப - மகிழ , செய்து - செய்து , பெறுவ 
தனால் - பெறும்பலனால் , இன்புற்று - இன்பம்டைந்து , வா 
ழும் - வாழுகின்ற , இயல்புடையார் - குணமுடையார் , எஞ் 
ஞான்றும் - எந்நாளும் , துன்புற்று - துன்பமடைந்து , வா 
ழ்தலரிது - வாழ்தலில்லை. எ - று . 

இ - ம் . அறியத்தகுவதை யறிந்து அஞ்சத்தகுவதற்க 
ஞ்சிச் செய்யத்தகுவதைச் செய்து பெறும்பலனால் இன்ப 
ம் பொருந்தி வாழுங்குணமுடையோர் துன்பம் பொருந்தி 
வாழ்தலில்லை என்பதாம் . வாழ்தல் - எழுவாய் , இல்லை - பய 
னிலை , ( அவிரயம் ) குறிலேமிகுதல் குறிலியற்செய்யுள் , யாப் 
பருங்கலத்திலுங் காண்க . 

( ச ) 


சுக 


- 


உ 


மூலமும் உரையும் . 
வேற்றுமையின்றிக்கலந்திருவர் நட்டக்காற் 
றேற்றாவொழுக்கமொருவன்க - ணுண்டாயி 
னாற்றுந்துணையும் பொறுக்கபொறானாயிற் 
நூற்றாதே நூரவிடல் . 

இ - ள் . ) வேற்றுமை - வேறுபடுங்குணம் , இன்றி - இ 
ல்லாது , கலந்து - பொருந்தி , இருவர் - இரண்டு பேர் , நட் 
டக்கால் - சிநேகித்தால் , தேற்றா - தெளியாத , ஒழுக்கம் - 
நடக்கை , ஒருவன் கண் - ஒருவனிடத்து , உண்டாயின் 
ண்டானால் , ஆற்றும் - ( கோபம் ) அடங்கும் , துணையும் 
அளவும் , பொறுக்க - பொறுக்கக்கடவன் , பொறானாயில் 
பொறுக்கானாயில் , தூற்றாது - ( அவன் ) குற்றத்தைத் தூற் 
றாமல் , தூரவிடல் - அவனட்பைவிடுக . எ.று.. 

இ - ம் . வித்தியாசமில்லாமல் இருவர் கலந்து சிநேகஞ் 
செய்யில் ஒருவனிடத்து நன்னடக்கை இல்லாவிடில் மற்ற 

பாறுக்குமளவும் பொறுக்கக்கடவன் , பொறாவிட் 
டால் தூற்றாமல் சிநேகத்தை விடக்கடவன் என்பதாம் .. 
ஒருவன் - எழுவாய் , தூரவிடல் - பயனிலை , நட்பினை . 
செயப்படுபொருள் , எ - அசை . 
எ 

( 6 ) 
ன்னாசெயினுமினியவொழிகென்று 
தன்னை யேதானோவினல்லது - துன்னிக் 
கலந்தாரைக்கைவிடுதல்கானகநாட 
விலங்கிற்கும்விள்ள லரிது . 

( இ - ள் . ) கானகம் - காட்டையும் , நாட - நாட்டையு 
முடைய பாண்டியனே , இன்னா - துன்பங்களை , செயினும் - 
ஒருவர் செய்தாலும் ,இனிய - இனியனவாகவெண்ணி ,ஒழி 
கென்று - கோபம் நீங்கென்று , தன்னையேதான் - தன்னைத் 
தானே , கோவினல்லது - நோவுவதல்லால் , துன்னி - நெருங்கி , 
கலந்தாரை - சினேகித்தவரை , கைவிடுதல் - விட்டுவிடுதல் , 
விலங்கிற்கும் - மிருகத்திற்கும் , விள்ளல் - வேறுபடல், அரி 

அருமை . எ -று. 


வன் ெ 


நாலடியார் 


( 
சு 
) 


இ - ம் . பாண்டியனே ஒருவர் துன்பஞ் செயினும் இன் 
பமாக நினைத்துத் தன்னை நொந்து கொள்வதேயல்லது 
நேசித்தாரை விட்டுவிடு தலாகாது மிருகத்திற்கும் பிரிதல 
ரிது என்பதாம் . கைவிடுதல் - எழுவாய் , அரிது - பயனிலை , 
கலந்தாரை - செயப்படுபொருள் . 

பெரியார்பெருநட்புக்கோடறாஞ்செய்த 
வரியபொறுப்பவென்றன்று --- வரியரோ 
வொல்லென்ருவியுயிர்வரைநன்னாட 
நல்லசெய்வார்க்குத்தமர் . 

( இ - ள் . ) ஒல்லென் - ஒல்லென்னுஞ் சத்தமுள்ள ,அரு 
வி - யாற்றைப்பொருந்திய , உயர் - உயர்ந்த , வரை - மலை 
யையும் ,நன்னாட - நல்ல நாட்டையுமுடைய பாண்டியனே , 
தாம் - தாங்கள் , செய்த - செய்த , அரிய - அரிய குற்றங் 
களை , பொறுப்ப - பொறுப்பார்கள் , என்றன்றோ என் 
நல்லவோ, பெரியார் - பெரியோர்களுடைய , பெருநட்பு 
பெரிய சிநேகத்தை , கோடல் - கொள்ளுதல் , நலல - நன் 
மைகளை , செய்வார்க்கு - செய்பவாகளுக்கு , தமர் - சுற்றத் 
தார் , அறியரோ - கடையார்களோ எ - று 

இ - ம் . பாண்டியனே தாங்கள் செய்த குற்றங்களைப் 
பொறுப்பார்களென்றல்லவா பெரியோர்கள் சிநேகஞ்செ 
ய்தல் நன்மைகளைச் செய்பவர்களுக்குறவினர் கிடையார் 
களோ என்பதாம் . தமர் - எழுவாய , அரியரோ - பய 
னிலை , (தண்டியலங்காரம் ) இடமெனப்படுமவை மலைநாடி 
யாறே . 

( எ ) 
வற்றி மற்றாற்றப்பசிப்பினும் பண்பிலார்க் 
கற்றமரியவுரையற்க - வற்ற 
மறைக்குந் துணையார்க்குரைப்பவேதம்மைத் 
துறக்குந் துணிவிலாதார் . 
( இ - ள் . ) வற்றி - உடல் மெலிந்து , ஆற்ற - 

மிகவும் , 
பசிப்பினும் - பசித்தாலும் , பண்பிலார்க்கு - நட்புக்குண 
மில்லாதார்க்கு , அற்றம் - வறுமையை , அறிய - தெரிய , 


கள் . 


மூலமும் உரையும் . 
உரையற்க - சொல்லாதிருப்பாயாக , அற்றம் - வறுமையை , 
மறைக்கும் - நீக்கும் , துணையார்க்கு - அளவினையுடையார் 
க்கு , தமமை - தம்முயிரை , துறக்கும் - விட்டுவிடும் , துணி 
விலாதார் - துணிவு கொள்ளா தார் , உனரப்ப - சொல்வார் 

-று . 
இ - ம் , உடல்மெலிந்து மிகப்பசித்தாலும் நட்புக் குண 
மில்லாதவர்க்கு வறுமையைச் சொல்லாதே உயிர்விடத் 
துணியாதவர்கள் வறுமையை நீக்குவார்க்குச் சொல்வார் 
கள் என்பதாம் . துணிவிலாதார் - எழுவாய் , உரைப்ப - பய 
னிலை , எ - அசை . 

இன்பம் பயந்தாங்கிழிவு தலைவரினு 
மின்பத்தின் பக்கமிருந்தைக்க - வின்ப 
மொழியாமைகண்டாலுமோங்கருவிநாட 
பழியாகாவாறே தலை . 

( இ - ள் . ) ஒங்கு - உயர்ந்த , அருவி - யாற்றைப் பொ 
ருந்திய ,நாட நாட்டையுடைய பாண்டியனே , இன்பம் பய 
ந்து - முன்னின்பத்தைக்கொடுத்து , ஆங்கு - பின்னவ்விட 
த்து , இழிவு - துன்பம் , தலைவரினும் - முதன்மையாக வந் 
தாலும் , இன்பம் - இன்பத்தினது , பக்கம் - பக்ஷம் , இருந் 
தைக்க - நீங்கினாற் போலும் , இன்பம் - அவ்வின்பமானது 
ஒழியாமை - நீங்காது , கண்டாலும் - தம்மிடத்து வந்தா 
லும் , பழியாகாத - தமக்குப்பழியாகாத , ஆறே - நெறியே , 
தலை - தலைமை . எ - று 

இ - ம் . பாண்டியனே முன்னின்பம் வந்து பின் துன்பம் 
வருமேயானால் அவ்வின்பம் நீங்கினாற் போலும் , இன்பமே 
நீங்காதிருந்தாறுங் குற்றமற்ற வழியிலே வசதவின்பமே 
முதன்மை என்பதாம் . ஆறு - எழுவாய் , தலை - பயனிலை . 

தான் கெடினுந்தக்கார்கேடெண்ணற்கதன்னுடம்பி 
லூன்கெடினுமுண்ணார்கைத்துண்ணற்க - வான்கவிந்த 
வையகமெல்லாம் பெறினுமுரையற்க 
பொய்யோடிடைமிடைந்தசொல் . 


நாலடியார் 


இ - ள் ) தான் கெடினும் - தான் கெட்டாலும் , தக் 
கார் - தன்னைக்கெடுக்குந் தன்மையாருக்கு , கேடு - பொல் 
லாங்கை , எண்ணற்க - நினையா திருப்பாயாக , தன்னுடம் 
பின் - தன்னுடலின் , ஊன் கெடினும் - மாமிசங் கெட்டா 
லும் , உண்ணார் - உண்ணப்படாதார் , கைத்து - கைப்பொ 
ருளை , உண்ணற்க - உண்ணா திருப்பாயாக , வான்கவிந்த - 
ஆகாயமூடிய , வையகமெல்லாம் - உலகமெல்லாம் , பெறி 
னும் - பெற்றாலும் , பொய்யோடு - பொய்யுடன் , இடை 
மிடைந்த நெருங்கிய, சொல் - சொல்லை, உரையற் - சொல் 
லா திருப்பாயாக எ - று . 

இ -ம் . தான் கெட்டாலும் பிறாக்குக் கேடு செய் 
யாதே ,உண்ணத்தகார் வீட்டிலுண்ணாதே , உலகமெல்லாம் 
பெற்றாலும் பொய்சொல்லாதே என்பதாம் . ஒருவன் - 
எழுவாய் , எண்ணற்க - பயனிலை , கேட்டை - செயப்படு 
பொருள் , ஒருவன் - எழுவாய் , உண்ணற்க - பயனிலை , 
கைத்தை - செயப்படுபொருள் , ஒருவன் - எழுவாய் , உரை 
யற்க - பயனிலை , சொல்லை - செயப்படுபொருள் , ( தருக்க 
சங்கிரகம் ) கதிரோன் வரைப்பிற் கட்டன லுடம்பு ( க 0) 

பொறையுடைமை - முற்றிற்று 


ம் அதிகாரம் . பிறர்மனை நயவாமை . 


அஃதாவது - பிறருடைய மனைவியை இச்சியாமையாம் . 
அச்சம் பெரிதாலதற் கின்பஞ்சிற்றளவா 
னிச்சனினையும்காற் கோக்கொலையா - னிச்சலும் 
கும்பிக்கேகூர்த்த வினையாற்பிறன்றா 
நம்பற்க கானுடையார் 

( இ - ள் . ) நானுடையார் - நாணமுள்னோரே , அச்சம் 
பயம், பெரிது - பெரியது , அதற்கு - அப்பயத்திற்கு , 
இன்பம் - இன்பமானது , சிற்றளவு - சிறியவளவினையுடை 


மூலமும் உரையும் . 


யது , மிச்சம் - தினமும் , நினையுங்கால் - எண்ணுமிடத்து , 
கோ - அரசனால்வரும் , கொலையால் - ஆக்கினையால் , நிச்ச 
லும் - தினமும் , கும்பிக்கே - நரகத்திற்கே , கூர்த்த - மிகு 
ந்த , வினையால் - தீவினை வருமாதலால் , பிறன் - அயலானு 
டைய , தாரம் - மனையாளை , நம்பற்க - நம்பாதிருப்பீர்க 


ளாக . எ.று. 


இ - ம் . நாணமுடையவர்களே பயம் பெரியது அப் 
பயத்தால் வரும் இன்பம் சிறியது இராச தண்டனை வரும் 
நகரத்துக்கேதுவாம் , பாவம் வருமாகையால் பிறர் மனை 
யாளை இச்சிபாதிருங்கள் என்பதாம் . ஆல் மூன்றும் - அ 
சைகள் , நாணுடையார் - எழுவாய் , அண்மைவிளி , நம் 
பற்க - பயனிலை , பிறன்றாரம் - செயப்படுபொருள் , தொல் 
காப்பியம் விளிமரபு க 0- ம் சூத்திரம் , அண்மைச் சொல்லே 
யியற்கையாகும் . 

( ச ) 
அறம்புகழ் கேண்மை பெருமையிந்நான்கும் 
பிறன்றாராச்சுவார்ச்சேரா - பிறன்றார் 
நச்சுவார்ச்சேரும்பகைபழிபாவமென் 
நச்சத்தோடிக்காற்பொருள் . 

இ - ள் . ) பிறன் - அயலானுடைய , தாரம் - மனைவியை 
நச்சுவார் - இச்சிப்பவர்களை , அறம் - தருமமும் , புகம் - 
கீர்த்தியும் , கேண்மை - சிநேகமும் , பெருமை - மேன் 
மையும் , இந்நான்கும் - இந்தாற்பொருளும் , சேரா, - அ 
டையாவாம் , பிறன் - பிறனுடைய , தாரம் - மணைவியை , 
நச்சுவார் - இச்சிப்பவர்களை , பகை - விரோதமும் , பழி - 
இகழ்ச்சியும் , பாவம் - அதருமம் , என்று - என்று சொல் 
விய , அச்சத்தோடு - பயத்தோடு , இந்நாற்பொருள் - இ 
நாற் பொருள்களும் , சேரும் - அடையும் . எ - று . 

இ - ம் . பிறன் மனைவியை இச்சிப்பவரை , புண்ணியம் , 
பர்த்தி , சிநேகம் , மேன்மை , இந்நான்குஞ் சேராவாம் 
பிறன் மனைவியை இச்சிப்பவரை பகை பழி பாவம் பயம் 
இக்ரான் குஞ் சேரும் என்பதாம் . நான்கும் - எழுவாய் , 


நாலடியார் 


சேரா - பயனிலை , நாற்பொருள் - எழுவாய் , சேரும் - பய 
விலை , தண்டியலங்காரம் விரவத்தொடுப்பது சமநிலையா 
கும் , இது மூவினங்கலந்த சமநிலையணி . 

( உ ) 
புக்கவிடத்தச்சம்போ தரும்போதச்சந் 
துய்க்குமிடத்தச் சந்தோன்றாமற் - காப்பச்ச 
மெக்காலுமச்சந்தருமாலெவன்கொலோ 
வுட்கான் பிறனில்புகல் . 

( இ - ள் . ) புக்கவிடத்து பிறன் மனையாளிடத்திற் 
போகும் போது , அச்சம் - பயம் , போதரும்போது - வரும் 
போது , அச்சம் - பயம் , துய்க்குமிடத்து - அநுபவிக்கும் 
போது , அச்சம் - பயம் , தோன்றாமல் - புணர்ச்சி தோன் 
றாமல் , காப்பு - காத்தல் , அச்சம் - பயம் , எக்காலும் - எந் 
நாளும் , அச்சம் - பயத்தை , தருமால் - கொடுக்கும் ஆகை 
யால் , உட்கான் - அஞ்சாதவனாய் , பிறனில் - பிறன் மனை 
யாளிடத்து , புகல் - பிரவேசித்தல் , எவன் கொல் - என்ன 
பலன் குறித்தோ . எ - று . 

இ - ம் . பிறன்மனையாளிடத்துப் போகும்போது பயம் , 
வரும் போது பயம் அநுபவிக்கும்போது பயம் புணர்ச்சி 
தோன்றாது காத்தலும் பயம் எந்நாளும் பயமாகையால் 
அஞ்சாது பிறன் மனையாளிடத்துப் பிரவேசித்த லென்ன 
பயன் என்பதாம் . புகல் - எழுவாய் , எவன்கொல் - பய 
னிலை , பிறனில் - செயப்படுபொருள் . 

( க ) 
காணிற்குடிப்பழியாங்கையுறிற்கால் குறையு 
மானின்மை செய்யுங்காலச்சமா - நீணிரயத் 
துன்பம்பயக்குமாற்றுச்சாரிநீகண்ட 
வின்பமெனக்கெனைத்தாற்கூறு. 

(இ-ள் . ) துச்சாரி - காமுகனே , காணில் - பிறன்மனை 
யாளைக் கூடுகையிற் கண்டால் , குடி - தன்குடிக்கு , பழி 
யாம் - இகழ்ச்சியாம் , கையுறில் - அகப்படில் , கால் குறை 
யும் - கால்வெட்டப்படும் , மாண் - பெருமை , இன்மை - 


மூலமும் உரையும் . 
ல்லாமை , செய்யுங்கால் - செய்யுமிடத்து , அச்சமாம் - 
பயமாகும் , நீள் - நீண்ட , நிரயத்து - நகரத்தில் , துன்பம் - 
துயரத்தை, பயக்குமால் - கொடுக்குமாகையால் , நீகண்ட - 
நீயறிந்த , இன்பம் - இன்பமானது , எனைத்து - எத்தன்மை 
யுடையது , எனக்கு - என்றனுக்கு , கூறு - சொல்லு எ - று 

இ - ம் . காமுகனே பிறன் மனைவியைக் கூடுகையிற் 
கண்டால் தன்குடிக்குப்பழிப்பாம் , அகப்படில் கால்குறை 
ந்து போம் , அநுபவிக்கும்போது பயமாகும் நரகத்தில் துய 
ரத்தைக் கொடுக்கும் நீ கண்ட இன்பம் எத்தன்மையுடை 
யது எனக்குச்சொல்லு என்பதாம். நீ - எழுவாய் , கூறு - 
பயனிலை , இன்பம் - செயப்படுபொருள் , ஆல் - அசை . ( ) 

செம்மையொன்றின்றிச்சிறியாரினத்தாராய்க் 
கொம்மைவரிமுலையாடோண்மர் இ - யும்மை 
வலியாற்பிறர்மனை மேறசென்றாரேயிம்மை 
பலியாகியாடியுண்பார் . 

( இ - ள் . ) செம்மை - செவ்வையான மனம் , ஒன் றின்றி 
ஒன்றில்லாது , சிறியார் - சிறியார்கள் , இனத்தராய் - இன 
முடையவராய் , கொம்மை ; திரட்சியும் , வரி - தேமலும் 
பொருந்திய , முலையார் - முலைகளையுடைய பெண்களின் ,, 
தோள் - தோள்களை , மரீஇ - பொருந்தி , உம்மை - முற் 
பிறப்பில் , வலியால் - தமது வல்லமையால் , பிறர் - அந்நிய 
ருடைய , மனைமேல் - மனையவளிடத்தில் , சென்றார் - போன 
வர்கள் , இம்மை - இப்பிறப்பில் , அலியாகி - பேடிகளாகி , 
ஆடி - கூத்தாடி , உண்பார் - உண்பார்கள் . எ - று . 

இ - ம் . நன்மனமில்லாது சிறியவர்கள் இயல்பினையு 
டையவர்களாய் முற்பிறப்பில் தமது வல்லமையால் பிறர் 
மனைவியைச் சேர்ந்தவர்கள் இப்பிறப்பில் பேடிகளாய்க் 
கூத்தாடி உண்பார்கள் என்பதாம் . சென்றார் - எழுவாய் , 
உண்பார் . பயனிலை, ஏ - அசை , 

பல்லாரறியப்பறையறைந்துகாட்கேட்டுக் 
கல்யாணஞ்செய்துகடிபுக்க- மெல்லியத் 


சு அ 


நாலடியார் 


காதன் மனையாளுமில்லாளாவென்னொருவ 
னேதின் மனையாளை நோக்கு 

( இ - ள் ) காள் - சுபதினத்தை , கேட்டு - கேட்டு , பல் 
லார் - பலரும் , அறிய - அறியும்படி , பறை யறைந்து - மண 
ப்பகையடித்து , கல்யாணஞ் செய்து - விவாகம் பண்ணி , 
கடி - காவலில் , புக்க - புகுந்த , மெல் - மெல்லிய , இயல் - 
இயல்பினையுடைய , காதல் -இச்சிக்கப்பட்ட , மனையாளும் - 
மனைவியும் , இல்லாளா - மனைவியை , ஒருவன் - ஒருவன் , 
எதில் - அயலாருடைய , மனையாளை - மனைவியை , சோ 
க்கு - பார்க்கும் பார்வை , என் - யாது . எ - று . 

இ - ம் ஒருவன் பிறன் மனையாளைத் தன் மனையாளாகப் 
பார்க்கும் பார்வை என்ன என்பதாம் . நோக்கு - எழு 
வாய் , ஏன் - பயனிலை , ஏதின் மனையாளை - செயப்படு 
பொருள் . 

அம்பலயலெடுப்பவஞ்சித்தமர் பரீஇ 
வம்பலன் பெண்மரீ இமைந்துற்று - கம்பு 
நிலைமையினெஞ்சந்தான்றுப்புரவுபாம்பின் 
றலைகக்கியன்னதுடைத்து . 

( இ - ள் . ) அயல் - அயலார் , அம்ப லெடுப்ப - புறங் 
கூற , அஞ்சி - பயந்து , தமர் - உறவினர் , மரீஇ - வருந்த , 
வம்பலன் - அபலானுடைய , பென் - மனையாளை , மரீஇ 
தழுவி , மைந்து - மயக்கத்தை , உற்று - பொருக்கி , நம் 
பும் - நம்பியிருக்கிற , நிலைமையில் - நிலையில்லாத , நெஞ்சத் 
தான் - மனமுடையவன் , துப்புரவு - அநுபவம் , பாம்பின் - 
பாம்பினது , தலை - தலையை , நக்கியன்னது - நக்கியின்ப 
மடைந்தாற்போலும் , உடைத்து - உடையது . எ - று . 

இ - ம் - பிறன் மனைவியைத் தழுவி மயக்கமடைந்து 
ஈம்பு மனமுடைபவன் அநுபவம் பாம்பின் தலையை தக்சி 
னாற் போலும் உள்ளது என்பதாம் . துப்புரவு - எழுவாய் , 
உடைத்து - பயனிலை 


மூலமும் -உரையும் 


சு . 


பாவா 


பரவாது , 


காமமானது 


பாவாம 


பரவாவெளிப்படாபல்லோர்கட்டங்கா 
வரவோர்கட்காமநோயா ஓ - கொடிதே 
விரவாருணாணுப்படலஞ்சியாது 
முரையாதுள்ளாறிவிடும் 

( இ - ள் .) உறவோர்கள் - விவேசிகள் , காமம் - காம 
மானது , 

வெளிப்படா - வெளியாகாது , 
பல்லோர்கண் - பலரிடத்திலும் , தங்கா - தங்காது , 

நோய் 
அக்காமத்தால் வரு நோயானது , ஓ ஓ கொடிது - மிகவுங் 
கொடிது , விரவாருள் - கலவாதவரிடத்து , நாணுப்படல் - 
வெட்க மடைந்து , அஞ்சி - பயந்து , யாதும் - யாதொன் 
றும் , உரையாது - சொல்லாது , உள்ள. றிவிடும் - உள்ளுக் 
குள்ளே தணியும் , எ - று 

இ - ம் . அறிவுடையோர்கள் 
லும் , வெளிப்படாமலும் , பலரிடத்துத் தங்காமலும் , கல 
வாரிடத்து அஞ்சிச்சொல்லாது உள்ளுக்குள்ளே தணியும் 
என்பதாம் . நோய் - எழுவாய் , ஆறிவிடும் - பயனிலை , ஏ - 
அசை , விரவாருள் என்றது பகைவரிடத் தென்பாரு 
முளர் காக்கை பாடினியர் சூத்திரம் " குறிநெடி லளபெ 
டைக் குறிப்பாகும்மே " இவ்விதியால் ஒ ஒ கொடிது 
நெடிலளபெடை . 

( அ ) 
அம்புமழலுமவிர்கதிர்ஞாயிறும் 
வெம்பிச்சுடினும்புறஞ்சும்- வெம்பிக் 
கவற்றிமனத்தைச் சுடுதலாற்காம 
மவற்றினுமஞ்சப்படும் 

( இ - ள் . ) அம்பும் - அத்திரமும் , அழலும் - அக்கினி 
யும் , அவிர் - பிரகாசிக்கும் , கதிர் - கிரணங்களையுடைய , 
ஞாயிறும் - சூரியனும் , வெம்பி - கனன்று , சுடினும் - சுட் 
டாலும் , புறஞ்சுடும் . மேலோடும் , வெம்பி - சுனன்று , 
மனத்தை - இதயத்தை , கவற்றி - கவலைப்படுத்தி , சுதே 
லால் - சுடுகின்றபடியால் , காமம் - காமமானது , அவற்றி 
னும் - அம்பு நெருப்பு சூரியனைப் பார்க்கிறும் , அஞ்சப் 
படும் - கொடிதென்று அஞ்சப்படும் . எ - று . 


எல 


தாலடியார் 


இம் . காமமானது அம்பிலும் அக்கினியிலும் சூரிய 
னிலும் கொடிது என்பதாம் . காமம் - எழுவாய் , அஞ்சப் 
படும் - பயனிலை . 

( க ) 
ஊருளெழுந்தவுருகெழு செந்திக்கு 
நீருட்குளித் கமுயலாகு - நீருட் 
குளிப்பினுங்காமஞ்சுடுமே குன்றேறி 
யொளிப்பினுக்காமஞ்சுடும் . 

( இ - ள் . ) ஊருள் - ஊரில் , எழுந்த - எழும்பிய , உரு - 
வெப்பம் , கெழு - பிரகாசமிகுந்த , செந்தீக்கு - செந்நெ 
ருப்புக்கு , நீருள் - தண்ணீரில் , குளித்தும் - மூழ்கியும் , 
உயலாகும் - பிழைக்கலாம் , காமம் - காமமானது , நீருள் - 
தண்ணீரில் , குளிப்பினும் - குளித்தாலும் , சுடும் - சுட்டு 
விடும் , 

காமம் - காமமானது , குன்றேறி - மலைமேலேறி , 
ஒளிப்பினும் - ஒளித்தாலும் , சுடும் - சுட்டுவிடும் . எ - று 

இ - ம் . தூமத்தீக்குத் தப்பலாம் காமத்தீக்குத் தப்ப 
லாகாது என்பதாம் . தூமம் என்பது புகை , காமம் - எழு 
வாய் , சுடும் - பயனிலை , எ - அசை , 

( க 0 ) 
பிறர்மனை நயவாமை - முற்றிற்று 


a0- ஆம் அதிசாரம் . ஈதுக . 


அஃதாவது கொடுக்குத் திறங் கூறுதலாம் . 
இல்லாவிடத்துமியைந் தவளவினா 
லுள்ள விடம்போற்பெரிது வந்து - மெல்லக் 
கொடையொடுபட்ட குணனுடைமாந்தர்க் 
கடையாவாமாண்டைக்கதவு. 

( இ - ள் ) இல்லா - தமக்கில்லாத , இடத்தும் - காலத் 
தும் , இயைந்த -பொருத்திய , அளவினால்- அளவால் , உள்ள 
விடம்போல் - இருக்கிற காலம்போல , பெரிது - மிகவும் , 


று . 


பரவன மின் 


ப 


மூலமும் உரையும் . 
உவந்து - மகிழ்ந்து , மெல்ல - நேராக , கொடையொடு - 
கொடுத்தலுக்குடன் , பட்ட - பொருந்திய , குணன்- நற்கு 
னங்கள் , உடை -உடைத்தாகிய , மாந்தர்க்கு மனிதர்க்கு , 
ஆண்டை - சுவர்க்கவாசலின் , கதவு - கதவுகள் , அடையா 
வாம் - அடைக்காவாம் . எ - 

இ -ம் . கொடுத்தவர்கட்குச் சுவர்க்க வாசற் கதவுக் 
ளடைக்காவாம் என்பதாம் . கதவு - எழுவாய் , அடையா 
வாம் - பயனிலை . 

( க ) 
முன்னரேசாநாண் முனிதக்கமூப்புள 
பின்னரும் யீடழிக்குநோயுள் - கொன்னே 

றன்மின் பாத்துண்மின்யாதுங் 
கரவன் மினகைத்துண்டாம் போழ்து . 

( இ - ள் . ) சாநாள் - சாகின்றநாள் , முன்னர் - முன்ன 
து , முனிதக்க - வெறுக்கத்தக்க , மூப்புள்- விருத்தாப்பிய 
முண்டு, பின்னரும் - பின்னாலும் , பீடு - பெருமையை , அ 
ழிக்கு , - பெடுக்கும் , நோயுள - வியாதியுண்டு , கொன்னே - 
பயனிலலாமல , . பவனமின் - பரவாதிருங்கள் , கைத்துண் 
டாப்போழ்து - திரவியமுண்டான காலத்து , பற்றனமின் - 
பற்றாதிருங்கள் , பாத்து : - பகுத்து , உண்மின் - உண்ணுங் 

ம - யாதொனறையும் , கரவனமின - ஒளியாது 
கொடு 

இ -ம் . பொருளுண்டாங்காலத்து ஒளியாது கொடுத் 

ணுங்கள் என்பதாம் . நீவிர் - தோன்றா எழுவாய் , பர 
வனமின முதலிய - பயனிலை , ஏகாரம் - அசை . 

நடுக்குற்றுத்தற்சேர்ந்தார் துன்பந்துடையார் 
கொடுத்துத்தான்றுய்ப்பினுமீண்டுக்கா- லீண்டு 
மிடுக்குற்றுப்பற்றினுநில்லாது செல்வம் 
விடுக்கும் வினையுலந்தக்கால் . 

( இ - ள் . ) நடுக்கு - வறுமையால் நடுக்கம் , உற்று - பொ 
ருந்தி , தன் - தன்னை , சேர்ந்தார்- சேர்ந்தவரது , துன்பம் - 


கயள 

9 


பிகள் 


எ - று . 


எட் 


நாலடியார் 


துன்பங்களை , துடையார் - நீக்குகின் றிலார் , கொடுத்து - 
பிறருக்குக்கொடுத்து , தான் - தான் , துய்ப்பினும் - உண் 
டாலும் , ஈண்டுங்கால் - வளருங்காலமாயின் , ஈண்டும் 
ரும் , இடுக்கு -வலிமை , உற்று - பொருந்தி , பற்றினும் - பற் 
றினாராயினும் , வினை - தான் முன்பு செய்த நல்வினை , உலந் 
தக்கால் - நீங்கினால் , செல்வம் - செல்வமானது , நில்லாது 
நிலையாமல் , விடுக்கும் - விட்டுப்போம் எ - று . 

இ - ம் . கொடாதவர்கள் பிறர்க்குக் கொடுத்துத் தாங் 
களுண்டாலும் பொருள் வளருங்காலத்தில் வளரும் நல்வி 
னை நீங்கிற் செல்வங் கெடும் என்பதாம் . செல்வம் - எழு 
வாய் , விடுக்கும் - பயனிலை , (நன்னூல் பொதுவியல் ) ஏற் 
புழியெடுத்துடன் கூட்டுமடியவும் , யாப்பீறிடை முதலாக் 
கினும் பொருளிசை , மாட்சியுமாறாவடிவுய மடிமறி , இவ்வி 
தியால் இஃது அடிமறிமாற்றுப் பொருள்கோள் . ( ங ) 

இம்மியரிசித்துணையானும் வைகலு 
நும்மிலியவை கொடுத்துண்மி - னும்மைக் 
கொடா அதவரென்பர்குண்டு நீர் வையத் 
தடா அவடுப்பினவர் . 

( இ - ள் . ) இம்மியரிசி - மத்தங்காய்ப்புல்லரிசி , துணை 
யானும் - அளவாயினும் , வைகலும் - நாடோறும் , நும் - 
உம்முடைய , இல் - மனையிடத்து , இயைவ - பொருந்திய 
வைகளை , கொடுத்து - பிறருக்குக்கொடுத்து , உண்மின் 
உண்ணுங்கள் , குண்டு - ஆழ்ந்த , நீர் - கடல்சூழ்ந்த , வைய 
த்து - பூமியில் , அடாஅ சமையாத , அடுப்பினவர் - 10 
ப்பினையுடையவராயிருந்து திரியுமவரை , உம்மை - முற்பி 
றப்பில் , கொடா அதவர் - வழங்காதவர் , என்பவர் - என்று 
சொல்லுவர் அறிவுடையார் . எ - று . 

இடம் . நாடோறும் அணுவளவாவது கொடுத்துண்ணு 
ங்கள் யாசகரை முற்பிறப்பில் கொடாதவர்களென்று சொ 
ல்லுவார்கள் என்பதாம் நீவிர் - எழுவாய் , உண்மின் - ப. () 


மூலமும் உரையும் . 


மறுமையுமிம்மையுநோக்கியொருவற் 
குறுமா றியை வகொடுத்தல்- வறுமையா 
லீதலிசையாதெனினுமிரவாமை 
யீதலிரட்டியுறும் . 

( இ - ள் ) மறுமையும் - மறுபிறப்பையும் , இம்மையும் - 
இப்பிறப்பையும் , நோக்கி - ஆராய்ந்து , ஒருவற்கு - ஒரு 
வனுக்கு , இயைவ - பொருந்தியவைகளை , கொடுத்தல்- 
மழங்கல் , உறுமாறு - பொருந்தும் வழி , வறுமையால் - தரி 
த்திரத்தினால் , ஈதல் - கொடுத்தல் , இசையாதெனினும் 
கூடாதாயினும் , இரவாமை - யாசியா திருத்தல் , ஈதல் - 
கொடுத்தலினும் , இரட்டி - இருமடங்காக , உறும் - அடை 
யும் . எ - 


று . 


இ - ம் . கொடுத்தல் கூடா திருந்தாலுந் தான்போயிரவா 
திருத்தல் கொடுத்தலினு மிரண்டுபங்கதிகம் என்பதாம் . 
இரவாமை - எழுவாய் , இரட்டியுறும் - பயனிலை . ( 6 ) 

நடுவூருள்வேதிகைச்சுற்றுக் கோட்புக்க 
படுபனையள்ளர்பலர்நச்சவாழ்வார் 
குடிகொழுத்தக்கண்ணுங்கொடுத்துண்ணாமாக்க 
விடுகாட்டுளேற்றுப்பனை . 

( இ - ள் . ) நடுவூருள் - ஊர்நடுவில் , வேதிதை - திண்னை , 
சுற்றுக் கோட்புக்க - சூழ்ந்திருக்க , படு - பொருந்திய , 
பனை பன்னர் - காய்த்த பனை மரத்துக்கொப்பானவர் , பலர் 
நச்ச - பலபேர் விரும்ப , வாழ்வார் - வாழ்பவர்கள் , குடி - 
தங்குடி , கொழுத்தக்கண்ணும் - வளமிகுந்தாலும் , கொடு 
த்து - வழங்கி , உண்ணா - உண்ணாத , மாக்கள் -மனிதர்கள் , 
இடுகாட்டுள் - சுடுகாட்டிலிருக்கும் , ஏற்றுப் பணை - ஆண் 
பனையையொப்பவா . எ -று . 

இ -ம். பலருமிச்சிக்க வாழ்பவர்கள் நடுவூரிற் காய்த்த 
பனை மாத்திற் கொப்பவர் கொடுத்துண்ணாதவர்கள் சுடுகா 
ட்டிலிருக்கும் ஆண்பனைக் கொப்பாவார்கள் என்பதாம் .. 

7 


து , 


நாலடியார் 
பபெனை யன்னர் - எழுவாய் , வாழ்வார் - பயனிலை , மாக்கள் 
எழுவாய் , ஏற்றுப்பனையன்னர் - பயனிலை . 

பெயற்பான் மழை பெய்யாக்கண்ணு முலகம் 
செயற்பால செய்யாவிடினுங் - கயற்புலால் 
புன்னை கடியும் 

பொருகடற்றண்சேர்ப்ப 
வென்னையுலகுய்யுமாறு 

( இ- ள் . ) கயல் - கயல் மீனையும் , புலால் - புலால் நாற்ற 
த்தையும் , புன்னை - புன்னைப்பூவின் மணமானது , கடியும் - 
நீக்கும் , பொரு- அலைமோதப்பட்ட , தண் - குளிர்ந்த , கடல் - 
கடலையும் , சேர்ப்ப - கரையையுமுடைய பாண்டியனே , 
பெயல் . பெய்தல் , பால் - பகுப்பாகிய , மழை - மழையா 

பெய்யாக்கண்ணும் - பெய்யாதவிடத்தும் , உல 
கம் - உயர்ந்தோர் , செயற்பால - செய்யத்தக்கவைகளை , 
செய்யாவிடினும் - செய்யாதவிடத்தும் , உலகு - உலகமா 
னது , உய்யுமாறு பிழைக்கும் வழி , என்னை -என்ன. எ.று. 

இ - ம் . பாண்டியனே , மழைபெய்யாமலும் பெரியோர் 
கள் செய்யத்தக்கவைகளைச் செய்யாமலும் விட்டால் உல 
கம் பிழைக்கும் வழியில்லை என்பதாம் . உய்யுமாறு - எழு 
வாய் , என்னை - பயனிலை, 

( எ ) 
எற்றகைமாற்றாமையென்னானுத்தாம்வரையா 
தாற்றார்க்கீவதாமாண்கட - னாற்றின் 
மலிகடற்றண்சேர்ப்பமாறீவார்க்கீதல் 
பொலிகடனென்னும் பெயர்த்து . 

இ - ள் .) ஆற்றின் - யாற்றினால் , மலி- நிறைந்த , தண் - 
குளிர்ச்சிபொருந்திய , கடல் - கடலையும் , சேர்ப்ப - கரை 
யையுமுடைய பாண்டியனே , ஏற்ற - யாசிக்கின்ற , கை . 
கைக்கு மாற்றாமை - இல்லையென்னாது , என்னானும் யாதா 
கிலும் , தாம் - தமக்குள்ள , வரையான் - அளவால் , ஆற்றா 
தார்க்கு - தரித்திரருக்கு , ஈவதாம் - கொடுப்பதாம் , ஆண் 

படகைமையாவது , மாறீவார்க்கு - கைம்மாறு 


லாது , 


மூலமும் உரையும் . 
செய்வார்க்கு , ஈதல் - கொடுத்தல் , பொலி - பிரகாசம்பொ 
ருந்திய , கடனென்னும் பெயர்த்து - கடனென்று சொல்லும் 
பெயரினை புடையது . எ.று. 

இ - ம் பாண்டியனே வறியார்க்குக் கொடுத்தலே கொ 
டையாகும் செல்வர்க்குக் கொடுத்தலே கடனாகும் என்ப 
தாம் . ஆண்கடன் - எழுவாய் , ஈவது - பயனிலை , கடன் - 
எழுவாய் , பெயர்த்து - பயனிலை . 

( அ ) 
இறப்பச்சிறிதென்னாதில்லென்னாதென்று 
மறப்பயன் யார்மாட்டுஞ்செய்க - முறைப்புதவி 
ணையம்புகூ உந்தவசிகடிஞைபோற் 
பைய நிறைத்து விடும் . 

( இ - ள் . ) இறப்ப - மிகவும் , சிறிதென்னாது - சிறிய 
தென்றுசொல்லாது , இல்லென்னாது - இல்லையென்று சொல் 

என்றும் - எப்பொழுதும் , அறப்பயன் - தருமப் 
பலனை , யார்மட்டும் - யாவரிடத்தும் , செய்க - செய்யக் 
கடவாய் , முறை - முறையாக , புதவின் - வாயில்கடோ 
றும் , புகூஉம் - புகுந்து , ஐயம் - பிச்சையேற்கும் , தவசி - 
தவசிகையிலிருக்கும் , கடிஞை போல் - பாத்திரம்போல ,, 
பைய - மெல்ல , நிறைத்து விடும் - நிறைத்துவிடும் . எ - று , 

இ - ம் . யாவரிடத்துந் தருமத்தைச் செய்யக் கடவீர் 
அத்தருமப்பலன் யாசித்தோர் பாத்திரம் போல நிறைவு 
பெறும் என்பதாம் . நீவீர் - தோன்றா எழுவாய் , செய்க - பய 
னிக , அறப்பயனை - செயப்படுபொருள் . 

கடிப்பிடுகண் முரசங்காதத்தோர் கேட்ப 
ரிடித்து முழங்கியதோர்யோசனையோர் கேட்ப 
ரடுக்கிய மூவுலகுக்கேட்குமேசான்றோர் 
கொடுத்தாரெனப்படுஞ்சொல் . 

( இ - ள் .) கடிப்பு - குறுந்தடியினால் , இடு - அடிக்கப் 
பட்ட , கண் . இடமகன்றவாயினை புடைய, முரசம் - பேரி 
கைச்சத்தம் , காதத்தோர் - காதவழியிலுள்ளோர் , கேட் 


என் 


நாலடியார் 


பர் - கேட்பார்கள் , இடித்து - இடியிடித்து , முழங்கியது . 
சத்திப்பது , ஓர் 

ஓர் 

- ஒரு , யோசனை யோர் - யோசனை வழியி 
லுள்ளோர் , கேட்பர் - கேட்பார்கள் , சான்றோர் - பெரி 
யோர்களுக்கு , கொடுக்தாரெனப்படுஞ்சொல் - கொடுத் 
தாரென்று சொல்லப்படுஞ்சொல்லானது , அடுக்கிய - ஒன் 
றின் மேலொன்றாக அடுக்கிய , மூவுலகும் - சுவர்க்கமத்திய 
பாதலம் என்னு மூவுலகிற்கும் , கேட்கும் - கேட்கும். எ - று . 

இ - ம். பெரியோர்களுக்குக் கொடுத்தாரென்று சொல் 
லப்படுஞ் சொல்லானது திரி லோகத்திற்குங் கேட்கும் என் 
பதாம் . சொல் - எழுவாய் , கேட்கும் - பயனிலை , ஏகாரம் 
அசை . 

ஈகை - முற்றிற்று , 


- 


கக - ஆம் அதிகாரம் . பழைவினை . 


அஃதாவது - முற்பிறப்பிற் செய்த வினையாம் . 
பல்லாவுளுத்து விடினுங்குழக்கன்று 
வல்லதாந்தாய்நாடிக்கோடலைத்- தொல்லைப் 
பழைவினையுமன்ன தகைத்தேதற்செய்த 
கிழவினை நாடிக்கொளற்கு . 

இ - ள் ) பல்லாவுள் - பலபசுக்களுள் , குழக்கன்று - 
இளங்கன்றை , உய்த்துவிடினும் செலுத்திவிடினும் , தாய் - 
தன்றாயை , நாடி - தேடி , கோடலை - கொள்ளு கலில் , வல்ல 
தாம் - வல்லமையுடையதாம் , தொல்லை - முன்செய்த , ப 
ழைவினையும் - ஊழ்வினையும் , தன் - தன்னை , செய்க - செய் 
துள்ள , கிழவனை - உரியவனை , நாடி - ஆராய்ந்து , கொள 
ற்கு - பற்றிக்கொள்ளுதற்கு , அன்ன தகைத்தே - அத்தன் 
மையதாம் . எ - று. 

இ - ம் . கன்று பசுவைத் தேடிக்கொள்ளுதல்போல வி 
னையுஞ் செய்தவனைத் தேடிக்கொள்ளும் என்பதாம் , பழை 
வினை - எழுவாய் , அன்னதகைத்தே - பயனிலை . 


மூலமும் உரையும் 


உ 


உருவமிளைமையுமொண்பொருளுமுட்கு 
மொருவழி நில்லாமைகண்டு - மொருவழி 
யொன்றேயுமில்லாதான் வாழ்க்கையுடம்பிட்டு 
நின்றுவீழ்த்தக்கதுடைத்து , 

( இ- ள் .) உருவும் - அழகும் , இளைமையும் - இளைமை 
ப்பருவமும் , ஒள் - ஒளிபொருந்திய , பொருளும் - திரவி 
யமும் , ஒருவழி - ஒரு பிறப்பினும் , நில்லாமை - நில்லாது , 
உட்கும் - கெடுதலை , கண்டும் - பார்த்தும் , ஒன்றேயும் ஒரு 
நல்வினையும் , இல்லாதான் - செய்யாதவன் , வாழ்க்கை 
வாழ்க்கை , உடம்பு - உடம்பினை , இட்டு - எடுத்து , நின்று - 
நிறைவளவினனாய் , வீழ்ந்தக்கது - வீழுந்தகுதியை ,உடை 


உடையது . எ - று , 


-க 


இ - ம் . ஒரு பிறப்பிலுந் தருமஞ் செய்யான் வாழ்வு 
கெடும் என்பதாம் . வாழ்க்கை - எழுவாய் , உடையது - 
பயனிலை . 

( உ ) 
வளம்படவேண்டாதார்யார்யாருமில்லை 
யளந்தன போகமவரவராற்றான் 
விளங்காய் திரட்டினாரில்லைக்களங் கனியைக் 
காரெனச்செய்தாருமில். 

( இ - ள் ) வளம் - செல்வம் , பட - உண்டாக , வேண் 
டாதார் - விரும்பாதார் , யார் யாரும் - யாவரும் , இல்லை 
இல்லை , அவரவர் - அவரவர் செய்த , ஆற்றால் - வினையால் , 
போகம் - அவரவர்க்கநு போகம் , அளந்தன - கற்பித்துக் 
கிடந்தன , விளங்காய் - விளங்கனியை , திரட்டினார் - திரட் 
டினவர் , இல்லை - இல்லை, களங்கனியை - களவின் கனியை , 
காரென - கறுப்பாயாக , செய்தாரும்செய்தவரும் , இல் - 
இல்லை எ- று. 

இ -ம் . செல்வம் வேண்டாதார் யாவருமில்லை அவர் 
வர் வினையின்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதாம் . 
போகம் - எழுவாய் , அளந்தன - பயனிலை ( ஈ ) 


- 


உறற்பாலர்க்கனுறுவர்க்குமாகா 
பொற்பாலனையவுமன்னவா - மாரி 
வறப்பிற்றருவாருமில்லையதனைச் 
சிறப்பிற்றணிப்பாருமில் . 

(இ - ள் .) உறற்பால - உறும் பகுதியான தீவினைகளை , 
க்ேகல் - நீக்குதல் , உறுவர்க்கும் - தபோதனர்க்கும் , ஆகா- 
இயலாவாம், பெறற்பால் - பெறும் பகுதியான நல்வினை 
கள் , அனையவும் - எல்லாம் , அன்னவாம் - அத்தன்மை 
யாம் , ( அதுபோல ) மாரி - மழை , வறப்பில் - மறுத்தகால 
த்தில் , தருவாரும் - அதனைப் பெய்விப்பாரும் , இல்லை 
இல்லை, சிறப்பில் - அம்மழை பெய்யுங்காலத்தில் , அதனை - 
அதை , தணிப்பாரும் - பெய்யாமனிறுத்த வல்லாரும் , 
இல் - இல்லை எ.று. 

இ - ம் , வந்த துன்பங்களை நீக்குதலும் இருக்கிறவின்ப 
ங்களைப் போக்குகலும் பெரியோர்க்கு மரிது என்பதாம் . 
நீக்கல் - எழுவாய் , ஆகா - பயனிலை . 

( ச ) 
வனத்துணையராகித்தந்தேசுள்ளடக்கிப் 
பனைத்துணையார்வைகலும்பாடழிந்து - வாழ்வர் 
நினைப்பக்கிடந்ததெவனுண்டாமேலை 
வினைப்பயனல்லாற்பிற . 

( இ - ள் ) தினை - திளையினுடைய , துணையாகி - அள 
வினையுடையவராய் , தம் - தமது , தேக - ஒளியை , உள் - 
உள்ளே , அடக்கி - அடங்கச்செய்து , பனை - பனையினுடை 
ய , துணையார் - அளவினையுடையார் , வைகலும் - நாடோ 
றும் , பாடு - பெருமை , அழிந்து - கெட்டு , வாழ்வர் - வா 
மாநிற்பர் , நினைப்ப - விசாரிக்க , கிடந்தது - தக்கது , எவ 
ன் - என் , உண்டாம் - உளதாம் , மேலை - முன்செய்த , 
காப்பயன் - விகயின் பயன் , அல்லால் - அல்லது , பிற - 
வேறொன்றுமில்லை . எ- று . 

இடம் . வினைவசத்தால் பணைபளவு பெருமையையுடை 
யவரும் தினையளவு பெருமையினை புடையவராபடங்கிநிற் 


மூலமும் உரையும் . 
பர் என்பதாம் . பனைத்துணையார் - எழுவாய் , வாழ்வர் 
பயனிலை . 

பல்லான்ற கேள்விப்பயனுணர்வார்வீயவுங் 
கல்லாதார்வாழ்வதறிதிரேற் - கல்லாதார் 
சேதனமென்னுமச்சேறகத்தின்மையாற் 
கோதென்று கொள்ளாதாங்கூற்று . 

( இ - ள் . ) பல் - பல நூல்களையும் , ஆன்ற- கற்றமைந்த , 
கேள்வி - கல்வியால்வரும் , பயன் - பயனை , உணர்வார் - 
அறிவார் , வீயவும் - இறக்கவும் , கல்லாதார் - கல்லாதவர் , 
வாழ்வது - உயிர் வாழ்வதும் , அறிதிரேல் - காரண மறிவீ 
ராகில் , கல்லாதார் - கல்லா தவர் , சேதனமென்னும் - அறி 
வென்னும் , அச்சேறு - அச்சாரம் , அகத்து - மனதில் , இ 
ன்மையால் - இல்லாமையால் , கூற்று - கூற்றானது , 
தென்று - அவரைச் சக்கையென் றெண்ணி , கொள்ளா 
தாம் - கொள்ள மாட்டாது . எ - று , 

இ - ம் . இயமனானவன் கற்றோரைச் சாரமாகவும் , மற் 
றோரைச் சக்கையாகவும் கொள்வான் என்பதாம் . கூற்று - 
எழுவாய் , கொள்ளாதாம் - பயனிலை . 

( சு ) 
இடும்பைகூர்நெஞ்சத்தாரெல்லாருங்காண 
நெடுங்கடைநின்றுழல்வதெல்லா - மடம்பம்பூ 
வன்னங்கிழிக்குமலை கடற்றண்சேர்ப்ப 
முன்னை வினையாய்விடும் . 

( இ - ள் . ) அடம்பம் - அடம்பினுடைய , பூ - பூக்களை , 
அன்னம் - அன்னங்கள் , கிழிக்கும் - கிழித்து விளையாடும் , 
அலை - அலைகள் பொருந்திய , தண் - குளிர்ந்த , கடல் - சமு 
த்திரத்தையும் , சேர்ப்ப - கரையையுமுடைய பாண்டிய 
னே , இடும்பை - துன்பம் , கூர் - மிக்க , நெஞ்சத்தார் - 
நெஞ்சினையுடையார் , எல்லாரும் எல்லாரும் , காண - 
அறிய , கெடும் - நெடிய , கடை - வாயில்கடோறும் , 
நின்று - இரந்துநின்று , உழல்வது - திரிவது , எல்லாம் . 


நாலடியார் 


யாவும் , முன்னை - முன்செய்த , வினையாய்விடும் - தீவினைப் 
பயனாய் விடும் . எ - று . 

இ - ம் . பாண்டியனே இப்பிறப்பில் யாசிக்குஞ் செய் 
கை முற்பிறப்பிற் செய்வினையாம் என்பதாம் . எல்லாம் - 
எழுவாய் , வினையாய்விடும் - பயனிலை , தண்டியலங்காரம் 
பொது வணியியல் தெளிவெனப்படுவது பொருள் புலப் 
பாடே ” இது தெளிவணி . 

( எ ) 
அழியாருமல்லாறிவதறிந்தும் 
பழியோடுபட்டவைசெய்தல் - வளியோடி 
நெய்தனறவுயிர்க்கு நீள் கடற்றண்சேர்ப்ப 
செய்தவினையான் வரும் . 

( இ - ள் . ) வளியோடி - காற்றின் வழியே யோடி , நெய 
தல் - நெய்தற்பூவினது , நறவு - வாசனை , உயிர்க்கும் - கம 
மாநின்ற , நீள் - நீண்ட , தண் - குளிர்ந்த , கடல் - சமுத்தி 
ரத்தையும் , சேர்ப்ப - கரைபையுமுடைய பாண்டியனே ,, 
அறியாரும் - அறியாதாரும் , அல்லர் அல்லது , அறிவது - 
அறியத்தக்க நூல்களின் பலனை , அறிந்தும் - அறிந்திருந் 
தும் , பழியோடு - பழியுடனே , பட்டவை - பொருந்தியவை , 
செய்தல் - சிலர் செய்தல் , செய்த - முன்செய்த , வினையால் - 
தீவினைப்பயனால் , வரும் - வரும் . எ - று . 

இ - ம் . பாண்டியனே நூல்களை யறிந்தும் தீவினைகளைச் 
செய்தல் முன் செய்வினை வசமாம் என்பதாம் செய்தல் - 
எழுவாய் , வரும் - பயனிலை . 

( அ ) 
ஈண்டுநீர்வையத்துளெல்லாருமெத்துணையும் 
வேண்டார்மற்றீயவிழைபய - னல்லவை 
வேண்டினும் வேண்டாவிடினுமுறற்பால 
தீண்டாவிடுதலரிது . 

( இ - ள் . ) ஈண்டு நீர்வையத்துள் - விரிநீர் சூழ்ந்த உலக 
த்துள் , எல்லாரும் - யாவரும் , எத்துணையும் - தமக்கெவ்வ 
ளவும் , தீய - கொடியவை , விழை - கலந்த , பயன் - துன் 


மூலமும் உரையும் . 


பங்களை , வேண்டார் - வேண்டியிரார் , நல்லவை - நல்வி 
னைப்பயன்களை , வேண்டினும் - விரும்பினராயினும் , வேண் 
டாவிடினும் - விரும்பாவிட்டாலும் , உறற்பால வரும் 
வினைகள் , தீண்டா - அவரைத் தீண்டாமல் , விடுதல் - நீங்கு 
தல் , அரிது - அரிது எ - று . 

இ - ம் . யாவரும் நல்வினை தீவினைகளை வேண்டினும் 
வேண்டாவிடினும் வரும் வினைகள் வராமலிராவாம் என்ப 
தாம் , விடுதல் - எழுவாய் , அரிது - பயனிலை , மன் - ஒழி 


பிசை 


சிறுகாபெருகாமுறைபிறழ்ந்து வாரா 
வுறுகாலத்தூற்றாகாவாமிடத்தே - யாகுஞ் 
சிறுகாலைப்பட்ட பொறியுமதனா 
லிறுகாலத்தென்னை பரிவு 

( இ - ள் .) சிறுகாலை - முற்காலத்து , பட்ட - உண்டா 
கிய , பொறியும் - நல்வினைகளும் , சிறுகா - சிறுசாவாம் , 
பெருகா - பெருகாவாம் , முறை - வரிசை , பிறழ்ந்து - மா 
றி , வாரா - வாராவாம் , உறு காலத்து - துன்புறுங் சாலத் 
து , ஊற்றாகா - வந்து தங்காவாம் , ஆமிடத்து - ஆங்கால 
த்து , ஆகும் - ஆகும் , அதனால் - அத்துணையே ஆகலால் , 
இறுகாலத்து - தீவினைப்பயத்தால் கேடுவருங்காலத்து ,, 
பரிவு - வருந்துவது , என்னை - யாது , எ - று . 

இ - ம் . நல்வினைகள் சிறுகலும் பெருகலும் முறை மா 
றி வருதலுமில்லை வரும்போது வரும் , தீவினைகள் வந்த 
போது வருந்துவதென்ன என்பதாம் . பரிவு - எழுவாய் , 

பயனிலை , தண்டியலங்காரம் பொதுவணியியல் 
சொல்லினும் பொருளினுஞ் சுவைப்படலின்பம் இஃது 
இன்பவணி.. . 

( க 0 ) 
பழைவினை - முற்றிற்று.. 


என்னை 


நாலடியார் 


க . - ஆம் . அதிகாரம் . பெய்ம்மை . 


அஃதாவது உண்மை கூறுதலாம் . 
இசையாவொரு பொருளில்லென்றல்யார்க்கும் 
வசையன்று வையத்திற்கை - நகையழுங்க 
நின்றோடிப்பொய்த்தனிரைதொடீஇசெய்ந்நன்றி 
கொன்றாரிற்குற்றமுடைத்து , 

( இ - ள் .) நிரைதொடீஇ - வரிசையா கவணிந்த வளைய 
ல்களையுடையவளே , இசையா- கிடையாத , ஒரு பொருள் 
ஒருபொருளை , இல்லென்றல் - இல்லையென்று சொல்லல் , 
யார்க்கும் - யாவர்க்கும் , வசையன்று - குற்றமல்ல , வைய 
த்து - பூமியில் , இயற்கை - இயல்பாகும் , நசை - ஆசை , 
அழுங்க . கெட , நின்றோடி - நெடுங்காலநின்று , பொய்த் 
தல் - பொய்சொல்லல் , செய்ந்நன்றி - பிறர் செய்தவுதவியை , 
கொன்றாரில் - கொன்றவரைப்பார்க்கிலும் , குற்றம் - குற் 
றய் , உடைத்து - உடையதாம் . எ - று . 

இ -ம். பெண்ணே ஒருவரைப் பலகால் திரியவைத்தி 
ல்கயென்று சொல்லல் செய்ந்நன்றி அழித்ததிலும் குற்ற 
முடையது என்பதாம் . பொய்த்தல் - எழுவாய் , குற்ற 
முடைத்து - பயனிலை . 

( க ) 
தக்காருந்தக்கவரல்லாருந் தந்நீர்மைச் 
செக்காலுங்குன் றலிலாாவ - சக்காரம் 
யாவரேதின்னினுங்கையாதாங்கைக்கு மாந் 
தேவரோதின்னினும் வேம்பு 

( இ - ள் . ) தக்காரும் - பெரியோரும் , தக்கவ ரல்லா 
ரும் - சிறியோரும் , தம் - தமது , நீர்மை - குணங்களில் , 
எக்காலும் - எங்களும் , குன்றல் - குறைதல் , இலராவார் . 
இல்லாதார் , அக்காரம் - வெல்லத்தை , யாவர் - எவர் , தின் 
னினும் - தின்றாலும் , கையாது - கசக்காது , வேம்பு - வேம் 
பை , தேவர் - தேவர்கள் , தின்னினும் - தின்றாலும் , கைக் 
கும் - கசக்கும் . எ - று . 


மூலமும் உரையும் . 
இ - ம். பெரியோரும் சிறியோரும் தங்கள் குணங்க 
ளில் குறைவுபடார்கள் , குன்றல் - எழுவாய் , இலாாவர் - 
பயனிலை , ஆம் , டம் ஏ , உம் , அசைகள் . 

( உ ) 
காலாடுபோழ்திற்கழிகிளைஞர்வானத்து 
மேலாடுமீனிற்பலராவ - ரேலா 
விடரொருவருற்றக்காலீர்ங்குன்றநாட 
தொடர்புடையோமென்பார்கிலர் . 

( இ - ள் . ) ஈர்ங்குன்ற - குளிர்ந்த மலையையும் , நாட - 
நாட்டையுமுடைய பாண்டியனே , ஒருவர் - ஒருவர் , காலா 
டுபோழ்தில் - ( செல்வமுற்றுச் ) சஞ்சரிக்குங்காலத்து , கழி - 
மிகுந்த , கிளைஞர் - உறவினர் , வானத்து - ஆகாயத்து , மே 
லாடு - மேலே சஞ்சரிக்கும் , மீனில் - நட்சத்திரங்களைப் 
பார்க்கிலும் , பலராவார் - அநேகராவார், ஏலா - பொருள் 
தாத , இடர் - துன்பங்களை , உற்றக்கால் அடைந்தார் , 
சிலர் . சிலர் மாத்திரம் , தொடர்பு சம்பந்தம் , உடை 
யோம் - உடையோம் , என்பார் - என்று சொல்லுவார் 


- 


கள் . எ- று . 


இ - ம் . பாண்டியனே ஒருவர் நடந்து திரியுங்காலத்து 
ப் பலபேருறவின ராவார்கள் , துன்படைந்தாற் சிலபேருற 
வினராவார்கள் என்பதாம் . கிளைஞர் - எழுவாய் , ஆவர் 
பயனிலை , சிலர் - எழுவாய் , என்பார் - பயனிலை . ( ங ) 

வடுவிலாவையத்து மன்னிய மூன்றி 
னடுவிணதெய்தவிருதலையு - மெய்து 
நடுவணதெய்தாதானெய்துமுலைப்பெய் 

டுவதுபோலுந்துயர் 
( இ - ள் ) வடுகிலா - குற்றமில்லாத , வையத்து - பூமி 
யில் , மன்னிய - நிலைபெற்ற , மூன்றில் - ( அறம் பொருள் 
இன்பமென்னு ) மூன்றனுள் , நடுவணது - நடுவாகிய பொரு 
ள் , எய்த - பொருந்த , இருதலையும் - தருமமும் காமமும் , 
எய்தும் - அடையும் , நடுவணது - பொருளை , எய்தாதான் - 
அடையாதவன் , உலை - உலையில் , பெய்து - போட்டு , அடு 


நாலடியார் 


வதுபோலும் - ( ஆமையைக் ) கொல்லுதல் போலும் , துயர் - 
துன்பத்தை , எய்தும் - அடைவான் . எ - று . 

இ - ம் . பொருளையடைந்தவன் புண்ணியத்தையும் , இ 
ன்பத்தையும் அடைவான் , பொருளையடையாதவன் துன்ப 
த்தையடைவான் என்பதாம் . இருதலை - எழுவாய் , எய் 
தும் - பயனிலை , பொருளை - செயப்படுபொருள் , எய்தா 
தான் - எழுவாய் , எய்தும் - பயனிலை , துயரத்தை - செய் 
ப்படுபொருள் 

( ச ) 
நல்லாவின் கன்றாயினாகும் விலைபெற உங் 
கல்லாரேயாயினுஞ்செல்வவாய்ச்சொற்- செல்லும் 
புல்லீரப்போழ்தினுழ வேபோன்மீதாடிச் 
செல்லாவாகல் கூர்ந்தார்சொல் . 

( இ - ள் . ) நல் - நல்ல , ஆவின் - பசுவின் , கன்றாயின் - 
கன்றானால் , நாகும் - இளங்கன்றும் , விலை பெறஉம் - விலை 
பெறும் , கல்லாரேயாயினும் - நல்லாதவரானாலும் , செல் 
வர்வாய் - ஐசுவரியவான்கள் வாக்கிற் பிறக்கும் , சொற் 
செல்லும் - சொற்கள் செல்லும் , நல்கூர்ந்தார் சொல் - வறி 
யவர் வாக்கிற் பிறக்குஞ் சொற்கள் , புல்லீரம் - அற்பவீரம் 
பொருந்திய காலத்தில் , ( உழும் ) உழவேபோல் - உழு 
படைச்சால்போல , மீதாடி - மேலாடி , செல்லாவாம் - செல் 
லமாட்டாவாம் எ - று . 

இ - ம் . செல்வவான்கள் சொற்கள் செல்லும் தரித்திரர் 
சொற்கள் செல்லா வாம் என்பதாம் . சொல் - எழுவாய் , 
செல்லாவாம் - பயனிலை , ஏ - அசை . 

(ரு ) 
இடம்படமெய்ஞ்ஞானங்கற்பினுமென்று 
மடங்காதாரென் றுமடங்கார்- தடங்கண்ணா 
யுப்பொடுநெய்பாறயிர்காயம் பெய்தடினுந் 
கைப்பறாபேய்ச்சுரையின் காய் . 

( இ - ள். ) தடங்கண்ணாய் - விசாலம் பொருந்திய கண் 
களையுடையவளே , உப்பொடு - உப்புடன் , நெய் - நெய்யும் , 


மூலமும் உரையும் . அடு 
பால் - பாலும் , தயிர் - தயிரும் , காயம் - பலகாயங்களும் , 
பெய்து - இட்டு , பேய்ச்சுரையின்காய் -பேய்ச்சுரைக்காயை , 
அடினும் -சமைத்தாலும் , கைப்பறா- கசப்பு நீங்காது , ( அது 
போல ) மெய்ஞ்ஞானம் - உண்மைஞான நூற்களை , என்று 
ம் - எந்நாளும் ,இடம்பட - விரிவாக , கற்பினும் - கற்றாலும் , 
அடங்காதார் - அடங்காதவர்கள் , என்றும் - எந்நாளும் , 
அடங்கார் - அடங்கார் . எ - று . 

இ- ம். பெண்ணே அடங்காதவர்கள் எக்காலமுமடங் 
கார் என்பதாம் . அடங்காதார் - எழுவாய் , அடங்கார் - 
பயனிலை , அவிநயர் சூத்திரம் , குறட்பாவிரண்டவை நால் 
வகைத் தொடையாய் , முதற்பாதனிச் சொலினடி மூஉயிரு 
வகை , விகற்பினடப்பது நேரிசைவெண்பா ” இஃதிவ்விதி 
யால் நேரிசை வெண்பா. 

தம்மையிகழ்வாரைத்தா மவரின் முன்னிகழ்சு 
வென்னையவரோபெட்டத்து - புன்னை 
விறற்பூங்கமழ்கானல்வீங்குநீர்ச்சேர்ப்ப 
வுறற்பாலயார்க்குமுறும் . 

( இ - ள் . ) புன்னை - புன்னையினது , விறல் - மிக்க , பூ -பூக் 
களின் மணம் , கமழ் - பரிமளிக்கின்ற , கானல் - சோலையை 
யும் , வீங்கு - நிறைந்த , நீர் - நீரினையும் , சேர்ப்ப - கடற்க 
ரையையுமுடைய பாண்டியனே , உறற்பால - வருபவை , 
யார்க்கும் - யாவருக்கும் , உறும் - வருமாதலால் , தம்மை - 
தங்களை , இகழ்வாரை - இகழ்பவர்களை , தாம் - தாங்கள் , 
அவரின் முன்னிகழ்க - அவர்களின் முன்பா யிகழக்கடவர் 
கள் , அவரோடு பட்டது - அவர்கள் பின்னா லிகழப்பட்ட 
தன்மை , 

என்னை - என்ன . எ -று. 
இ - ம் . பாண்டியனே தங்களை யிகழ்ந்தவர்கள் முன்பா 
கத் தாங்களிகழக்கடவர்கள் . அவர்கள் பின்னிகழ்வ தென் 
ன என்பதாம் . தாம் - எழுவாய் , இகழ்க -பயனிலை . ( எ ) 

ஆவே றுருவினவாயினுமாபயந்த 
பால்வேறுருவினவல்லவாம் - பால்போ 


8 


அசு 


நாலடியார் 


லொருதன்மைத்தாகு மறநெறியாபோ 
லுருவுபலகொள்லீங்கு . 

( இ -ள் . ) ஆ - பசுக்கள் , வேறு - வேறுபட்ட , உருவி 
னவாயினும் - உருவங்களையுடையனவாயினும் , அ- அப்பசு 
க்கள் , பயந்த - கொடுத்த , பால் - பாலெல்லாம் , வேறு - 
வேறுபட்ட ,உருவின - உருவங்களையுடையன , அல்லவாம் - 
அல்லனவாம் , பால்போல் - அப்பால் போல , அறம் - அறத் 
தினது , நெறி - வழி , ஒருதன்மைத்து - ஒரு தன்மையை 
யுடையது , ஆகும் - ஆம் , ஆபோல் - அப்பசுக்கள் போல , 
ஈங்கு - ஈங்குண்டாகிய சமயங்களும் , பல - பல , உருவு-வே 
டங்களை , கொளல் - கொண்டிருக்கும் . எ - று . 

இ - ம் . பசுக்களெல்லாம் வேறுருவானாலும் பாலெல் 
லாமோருருவே அது போல யார்செய்யினுத் தருமமெல்லா 
மொருவழியாகும் இப்படியே சமயங்கள் என்பதாம் . அற 
நெறி - எழுவாய் , ஆகும் - பயனிலை , சமயங்கள் - எழுவாய் , 
கொளல் - பயனிலை , வேடங்களை - செயப்படுபொருள் , அகத் 
தியச்சூத்திரம் முதலுமூன்று நாற்சீராகியு , மிரண்டுமீறு 
முச்சீராகியும் , தனிச்சொற்சீர்கொளு நேரிசைவெண்பா. () 

யா அருலகத்தோர் சொல்லில்லார்தேருங்கால் 
யா அருபாயத்தின் வாழாதார் -- பா அ 
ரிடையாகவின்னாததெய்தாதார்யா அர் 
கடைபோகச் செல்வமுய்த்தார் . 

( இ - ள் . ) தேருங்கால்- ஆராயுமிடத்து , உலகத்து - உல 
கில் , சொல் - புகழ் ,இல்லார் - இல்லாதவர் , யா அர் - யாவர் தாம 
உபாயத்தின் - முற்பிறப்பிற் றவஞ்செய்தவு பாயத்தால் , வா 
மாதார் - இப்பிறப்பில் வாழாதார் , யாஅர் - யாவர் தாம் , இ 
டையாக -இறக்குமுன் ,இன்னாதது - துன்பத்தை, எய்தாதா 
- அடையாதவர் , யாஅர் யாவர்தாம் , கடைபோக - முடிவ 
ளவும் , செல்வம்- செல்வத்தை , உய்த்தார் .செலுத்தினவர் . 
யாஅர் - யார்தாமொருவருமில்லை . எ - று . 


மூலமும் உரையும் . 


இ - ம் . புசழிலார் யார் வாழாதார் யார் யார் துன்பம 
டையாதார் யார்முற்றுஞ் செல்வம் பெற்றார் என்பதாம் . 
யார்- எழுவாய் , யார்-பயனிலை 

தாஞ்செய்வினையல்லாற்றம்மொடு செல்வதுமற் 
றியாங்கணுந்தேரிற்பிறிதில்லை - யாங்குத்தாம் 
போற்றிப்புனைந்தவுடம்பும் பயனின்றே 
கூற்றங்கொண்டோடும் பொழுது 
( இ - ள் . ) ஆங்கு - அவ்விடத்து , தாம் 

தாங்கள் , 
போற்றி - காத்து , புனைந்த - அழகுசெய்த , உடம்பும் 
உடம்பாலும் , கூற்றம் - கூற்றுவன் , கொண்டு - தமதுயிரை 
க்கொண்டு , ஓடும்பொழுது - போங்காலத்தில் , பயன் - பிர 
யோசனமும் , இன்று - இல்லை , தாம் - தாங்கள் , செய் - செ 
ய்த , வினை -இருவினையும் , அல்லால் - அல்லாது , தம்மொடு - 
தம்முடனே , செல்வது - கூடப்போவது , யாங்கணும் - எக்கா 
லத்தாயினும் , தேரில் - ஆராய்ந்தால் , பிறிதில்லை- வேறொன்று 


மில்லை எ - று . 


இ - ம் . தாங்கள் செய்த நல்வினை தீவினையே தங்களோ 
டுகூடவரும் என்பதாம் வினை - எழுவாய் , பிறிதில்லை - 
னிலை , 

( க ) 
மெய்ம்மை - முற்றிற்று . 


கக -ஆம் அதிகாரம் . தீவினையச்சம் . 


அஃதாவது - தீவினைக்கு அஞ்சுதலாம் . 
துக்கத்துட்டூங்கித்துறவின்கட்சேர்கலா 
மக்கட்பிணத்தசுடுகாடு --தொக்க 
விலங்கிற்கும்புள்ளிற்குங்காடே புலன்கெட்ட 
புல்லறிவாளர் வயிறு . 
( இ - ள் . ) துக்கத்துள் 

துள் - துன்பத்தினிடத்து , தூங்கி- 
யங்கி , துறவின்கண் - துறவறத்திலே, சேர்கலா-அடையா 
த , மக்கள் - மக்களின் , பிணத்த . பிணங்களை யுடையன , 


அஅ 


தாலடியார் 


சுகொடு - சுகொடுகள் , தொக்க - நெருங்கிய , விலங்கிற்கு 
ம் -மிருகங்களுக்கும் , புள்ளிற்கும் - பறவைகளுக்கும் , காடு - 
காடுகளாவன , புலன் கெட்ட - அறிவுகெட்ட , புல்லறிவாளர் - 
அறிவீனருடைய , வயிறு - வயிறுகள் . 

இ.ம். மிருகங்கள் பறவைகளுக்கு அறிவீனர்களுடை 
ய வயிறுகளே சுடுகாடுகளாம் . வயிறு - எழுவாய் , காடு - பய 
னிலை. 

இரும்பார்க்குங்காலராயேதிலார்க்காளாய்க் 
கரும்பார்கழனியுட்சேர்வர் - சுரும்பார்க்குங் 
காட்டுளாய்வாழுஞ்சிவலுங்குறும்பூழுங் 
கூட்டுளாய்க்கொண்டு வைப்பார் . 

( இ - ள் .) சுரும்பு - வண்டுகள் , ஆர்க்கும் சாத்திக்கும் , கா 
ட்டுளாய் - காட்டிடமாய் , வாழும் - வாழுகின்ற , சிவலும் -கவு 
தாரியையும் , குறும்பூழும் - காடையையும் ,கூட்டுளாய் - கூட் 
டிடமாய் கொண்டுவைப்பார்- கொண்டடைப்பவர்கள் ,இரு 
ம்பு - இரும்பு விலங்கு , ஆர்க்கும்சத்திக்கும் , காலாய் - கால் 
களையுடையவராய் , ஏதிலார்க்கு - பகைவருக்கு , ஆளாய் - அ 
டிமையாய் , கரும்பார் -இருட்பூமியாகிய , கழனியுள் - 
டத்தில் , சேர்வர் - அடைவார்கள் . எ - று . 

இ - ம் . இப்பிறப்பில் காடை கவுதாரி முதலானவற்றை 
க்கூட்டி லடைப்பவர் மறுபிறப்பில் விலங்குபூண்டு நாகத் 
திலடைவார்கள் என்பதாம் . வைப்பார் -எழுவாய் , சேர்வார் - 
பயனிலை . 

( உ ) 
அக்கேபோலங்கையொழியவிரலழுகித் 
துக்கத்தொழுநோயெழுபவே - யக்கா 
லலவனைக்காதலித்துக்கான் முரித்துத்தின்ற 
பழைவினை வந்தடைந்தக்கால் . 

( இ - ன் . ) அக்கால் - முற்பிறப்பில் , அலவன் - நண்டு 
களை , காதலித்து - இச்சித்து , கான்முரித்து - கால்களை மு 
ரித்து , தின்ற - உண்ட , பழைவினை -பழையவினை ,வந்தடை 


"-வயலி 


மூலமும் உரையும் . 

அக 
ந்தக்கால் - வந்தால் , அங்கே போல் - சங்குமணிபோல் , அ 
ங்கை - அகங்கை , ஒழிய - தவிர , விரல் - விரல்கள் , அழு 
கி - அழுகி , தொழுநோய் - குஷ்டநோயில் , துக்கம் - துன் 
பமடைந்து , எழுப - திரிவார்கள் . எ - று . 

இ - ம் . முற்பிறப்பில் நண்டுகளைத் தின்றவர்கள் இப்பி 
றப்பில் குஷ்ட வியாதி கொண்டு திரிவார்கள் என்பதாம் . 
தொழுநோய் - எழுவாய் , எழுப - பயனிலை . எ- அசை, ஈன் 
ஜால் அகமுனர்ச்செவிகை வரினிடைபன கெடும் ” இவ் 
விதியால் அங்கை அகங்கையாயிற்று 

( 1 ) 
நெருப்பழற்சேர்ந்தக்கானெய்போல்வது உ 
மெரிப்பச் சுட்டெவ்வநோயாக்கும் - பரப்பக் 
கொடுவினையராகுவர்கோடாருங்கோடிக் 
கடுவினையராகியார்ச்சாந்து , 

( இ - ள்.) நெருப்பு - நெருப்பினது , அழல் - வெம்மை 
யை , சேர்ந்தக்கால் - சேர்ந்தால் , நெய்போலவதூஉம் - நெ 
போலக் குளிர்ச்சியையுடையதும் , எரிப்ப - எரிக்கும்ப 
டி , சுட்டு - கொளுத்தி , எவ்வம் - துன்பமாகிய , நோய் - 
நோயை ,ஆக்கும் - உண்டாக்கும் , ( அதுபோல ) கோடாரு 
ம் - நன்னடை பிறழாதவர்களும் , கடுவினையராகியார் - கொ 
டியவர்களை , சார்ந்து - சேர்ந்து , கோடி - நன்னடை பிறழ் 
ந்து , பரப்ப - மிகவும் , கொடு - கொடிய , வினையராகுவர் 
வினையுடையவராவார்கள் . எ - று . 

இ - ம் துன்மார்க்கரைச்சேர்ந்த நன்மார்க்கரும் துன் 
மார்க்கராவார்கள் என்பதாம். கோடார்.எழுவாய் , ஆகுவர் . 
பயனிலை . 

( - ) 
பெரியவர்கேண்மை பிறைபோலநாளும் 
வரிசைவரிசையாகர்தும் -- வரிசையால் 
வானூர்மதியம் போல் வைகலுந்தேயுமே 
தானே சிறியார் தொடர்பு . 

( இ - ள் .) பெரியவர் - பெரியோர்கள் , கேண்மை சிசேக 
ம், பிறைபோல் - இளம்பிறைபோல், நாளும் - எந்நாளும் , வ 


க 0 

நாலடியார் 
ரிசை வரிசையாய் - கிரமங்கிரமமாக , நந்தும் - வளரும் , சிறி 
யார் - சிறியோர்கள் , தொடர்பு - சிநேகம் , வான் - ஆகாயத்தி 
லே , ஊர் - செல்லும் , மதியம் போல் - பூரணச்சந்திரன் போல் , 
வைகலும் - தினந்தோறும் , வரிசையாய் - கிரமமாய் , தானே - 
தனக்குத்தானே , தேயும் - குறைந்து போகும் எ -று . 

இ - ம் . பெரியோர்கள் சிநேகம் பிறைபோல் வளரும் , 
சிறியோர்கள் சிநேகம் நிறை சந்திரன் குறைதல்போற் கு 
றையும் என்பதாம் . கேண்மை - எழுவாய் , நந்தும் - பயனிலை , 
தொடர்பு - எழுவாய் , தேயும் - பயனிலை , ஏகாரம் - அசை . ( ) 
சான்றோரென மதித்துச் சார்ந்தாய்மற்சாய்ந்தாய்க்குச் 
சான்றாண்மைசார்ந்தார்கணில்லாயிற்- சார்ந்தோய்கேள் 
சாந்தகத்துண்டென்று செப்புத்திறந்தொருவன் 
பாம்பகத்துக்கண்டதுடைத்து . 

( இ - ள் . ) சான றோரென - பெரியோரென , மதித்து - எ 
ண்ணி , சார்ந்தாய் - சேர்ந்தவனே , சார்ந்தாய்க்கு - சேர்ந் 
தவுனக்கு சான்றாண்மை - பெருந்தன்மை , சார்ந்தார்கண் 
நீசேரப்பட்டவரிடத்து , இல்லாயின் - இல்லாவிடில் , சார்ந் 
தோய் - சேர்ந்தவனே , கேள் - கேட்பாயாக , சாந்து 
லவைச்சாந்து , அகத்து - உள்ளிடத்து , உண்டென்று - இரு 
க்கிறதென்று , செப்பு - செப்பை , திறந்து - திறந்து , ஒரு 
வன் - ஒருவன் , அகத்து - உள்ளே , பாம்பு - பாம்பை , கண் 
டதுடைத்து - கண்டது போலும். எ - று 

இ - ம் . நன்மார்க்கமுண்டென்று நீ சோப்பட்டவரிடத் 
துத் துன்மார்க்கமுண்டாயிருத்தல்எது போலெனில் ஒருவ 
ன் செப்பினுள்ளே சாந்துண்டென்று திறந்து பாம்பைக்க 
ண்டாற்போலும் என்பதாம் . ஒருவன் -எழுவாய் , உடைத் 
து பயனிலை , தன்மையை செயப்படுபொருள் , மன்- அசை 

யா அரொருவரொருவர் தம்முள்ளத்தைத் 
தேருந்துணைமையுடையவர் -- சாரற் 
கன்மணிகின்றிமைக்குகாடகேண்மக்கண் 
மனம்வேறு செய்கையும் வேறு 


க 


கக 


மூலமும் உரையும் . 
( இ - ள் . ) சாரல் - மலைச்சாரலிலே , கனம் - பொன்னும் , 
மணி - அரதநங்களும் , நின்று - இருந்து , இமைக்கும் - பிர 
காசிக்கும் , நாட - நாட்டையுடைய பாண்டியனே , கேள் - 
கேட்பாயாக , மக்கள் - மனிதர்கள் , மனம் - பனத்தி லெண் 
ணுவதும் , வேறு - வேறு , செய்கையும் - நடக்கையும் , வே 
று - வேறு , ( ஆதலால் ) ஒருவர் - ஒருவர் , ஒருவர் தம் 
ற்றொருவர் தம்முடைய , உள்ளத்லத - மனதை , தேரும் 
அறியும் , துணைமையுடையவர் - அளவினை யுடையவர் ,, 
யாஅர் - யாவர் . எ -று . 

இ - ம் . பாண்டியனே ஒருவர் மனதை மற்றொருவ ரறி 
யார் என்பதாம் . உடையவர் - எழுவாய் , யா அர் - பயனிலை .() 

உள்ளத்தானள்ளாதுறுதித்தொழிலராய்க் 
கள்ளத்தானட்டார்கழிகேண்மை- தெள்ளிப் 
புனற்செதும்புநின்றலைக்கும் பூங்குன்றநாட 
மனத்துக்கண்மாசாய்விடும் . 

( இ - ள் . ) தெள்ளி - மணிகளைக்கொழித்து , புனல் - அ 
ருவிநீரானது , செதும்புநின்று - சேறுபொருந்தி , அலைக்கு 
ம் - ஒதுக்கும் , பூ - அழகிய , குன்றம் - மலையையும் , நாட 
நாட்டையுமுடைய பாண்டியனே , உள்ளத்தால் - மனதா 
ல் , நள்ளாது - சிநேகியாது , உறுதித்தொழிலராய் - பலம் 
பொருந்திய செய்கையை யுடையராய் , கள்ளத்தால் - வஞ் 
சத்தால் , நட்டார் - சிநேகித்தவரது , கழி - மிகுந்த , கேண் 
மை - சிநேகம் , மனத்துக்கண் - மனதினிடத்தில் , மாசாய்விடு 
ம் - குற்றமாய்விடும் . எ - று . 

இ - ம் . பாண்டியனே மனங்கலந்து உறவு செய்யாது வ 
ஞ்சகமாக உறவு செய்தல் மன திடத்திற் குற்றமாம் என்ப 
தாம் . கேண்மை.எழுவாய் , மாசாய்விடும் - பயனிலை . ( அ ) 

ஒக்கியவொள்வாடன்னொன்னார்கைப்பட்டக்கா 
லூக்கமழிப்பதூஉமெய்யாகு - மாக்க 
மிருமையுஞ்சென்றுசுடுதலானல்ல 
கருமமேகல்லார்கட்டீர்வு . 


நாலடியார் 


ள். 


( இ - ள் . ) ஒக்கிய ஒங்கிய , ஒள் - ஒளிபொருந்திய , வா 
தன்வாளாயுதம் , தன்னொன்னார் - தன் சத்துருக்கள் , கை 
கையில் ,பட்டக்கால் - அகப்பட்டால் , ஊக்கம்- மனத்தைரிய 
த்தை , அழிப்பதூஉம் - கெடுப்பதும் , மெய்யாகும் -உண்மை 
யாகும் , ஆக்கம் - தீவினைப்பலன் , இருமையும் - இம்மையுமறு 
மையும் , சென்று- தன்னுடன் சென்று , சுடுதலால் -வருத்துத 
லால் , கல்லார்கண் - தீவினையாளரிடத்து , தீர்வு - சிநேக நீங் 
குதல் , நல்ல கருமமே - நல்ல காரியமே . எ- று . 

இ - ம் . தீவினையாளரிடத்துச் சிநேக நீங்குகல் நல்லது 
என்பதாம் தீர்வு - எழுவாய் , கருமம் - பயனிலை , ஏ - அசை 
நன்னூல் வலித்தன் மெலித்த னீட்டல் குறுக்கல் விரித்த 
றொகுத்தலும் வருஞ்செய்யுள் வேண்டுழி " இவ்விதியால் 
ஒக்கிய எனவலித்தல் விராரமாயிற்று . 

(கூ) 
மனைப்பாசங்கைவிடாய் மக்கட்கென்றேங்கி 
யெனைத் தூழி வாழ்தியோநெஞ்சே - யெனைத்துஞ் 
சிறுவரையேயாயினுஞ்செய்த நன்றல்லா 
வறுபயனோவில்லையுயிர்க்கு 

( இ - ள் . ) நெஞ்சே - மனத்தே, மனை - இல்வாழ்க்கை 
யின் , பாசம் - ஆசையை , கைவிடாய் - விட்டுவிடாய் , மக் 
கட்கென்று - மக்களுக்கென்று , ஏங்கி - இரங்கி , எனைத்தூ 
N - எவ்வளவு காலம் , வாழ்தியோ - வாழ்வாயோ , சிறுவ 
ரை - சிறுபொழுது , ஆயினும் - ஆனாலும் , செய்த - தான் 
செய்த , நன்று - தருமப்பலன் , அல்லால் - அல்லது , எனை 
த்தும் - எவ்வளவும் , உயிர்க்கு - நம்முயிர்க்கு ,உறுபயன் - 
பொருந்தியபலன் , இல்லை - இல்லை எ - று . 

இம் மனமே நம்முயிர்க்குத் தருமத்தையன்றிப் பல 
னில்லை என்பதாம் . உறுபயன்.எழுவாய் , இல்லை பயனிலை , 
ஏ.ஓ.அசைகள் , 

( 50 ) 
தீவினையச்சம் - முற்றிற்று . 
ஆக அதிகாரம் கங - க்கு செய்யுள் . கஙO. 

அறத்துப்பால் முற்றிற்று. 


மூலமும் உரையும் . 
உ . பொருட்பால் 


அஃதாவது - பொருளினுடைய பகுப்பாம் . 
கச -ஆம் அதிகாரம் . கல்வி . 


அஃதாவது கல்வியைப் பற்றிச் சொல்லியது . 
குஞ்சியழகுங்கொடுந்தானைக் கோட்டழகு 
மஞ்சளழகு மழகல்ல - நெஞ்சத்து 
நல்லம்யாமென்னு நடுவுநிலைமையாற் 
கல்வியழகேயழகு . 

( இ - ள் . ) குஞ்சி - மயிரினுடைய , அழகும் - அழகும் , 
கொடும் - கொடிய , தானை 

ஆடையினுடைய , கோடு - க 
ரைக் கோட்டினது , அழகும் - அழகும் , மஞ்சள் - மஞ்சளி 
லுடைய , அழகும் - அழகும் , அழகல்ல - அழகல்லவாம் , 
நெஞ்சத்து - மனதில் , நடுவு நிலைமையால் - நடுநிலையால் ,நல் 
லம் - நன்மையுடையோம் , யாமென்னும் - யாமென்று சொ 
ல்லும் , கல்வி - வித்தையினுடைய , அழகே - அழகே, அழ 
கு - ஒருவர்க் கழகாகும் . எ - று . 

இ - ம் . ஒருவர்க்குக் கல்வியழகே யழகாகும் , மற்றைய 
ழகுகள் அழகல்லவாம் என்பதாம் . அழகு - எழுவாய் , கல்வி 
அழகு - பயனிலை , ஒருவரென்ப துயரிருபாற்றாய்ப் பன்மை 
வினைகொளும் பாங்கிற்றென்ப , இவ்விதியால் ஒருவரென்ற 
து ஆண்பாற்கும் பெண்பாற்குங் கொள்க . மஞ்சள் பெண் 
பாற்கும் மஞ்சள் கலந்த சந்தனம் ஆண்பாற்குமாம் , கல்வி 
பெண்பாற்கும் வேண்டுவதென்பதாயிற்று 

( ச ) 
இம்மைபயக்குமாலியக்குறைவின்றாற் 
நம்மைவிளக்குமாற்றாமுளராக்கேடின்றா 
லெம்மையுலகத்தும்பாங்கணேங்கல்வி போன் 
மம்மாறுக்கு மருந்து . 


நாலடியார் 


( இ - ள் . ) இம்மை - இப்பிறப்பில் , பயக்கும் -டயன்கொ 
டுக்கும் , ஈய - பிறர்க்குக்கொடுக்க , குறைவின்று - குறைதலி 
ல்லை , தம்மை - கற்றவர் தங்களை , விளக்கும் - விளங்கச்செ 
ய்யும் , தாமுளரா - தாமறியாத , கேடின்று - கேடில்லை, எ 
ம்மை யுலகத்தும் - எவ்வுலகத்தும் , யாம் - நாம் , கல்வி 
போல் - வித்தையைப்போல , மப்மர் - மயக்கத்தை , அறு 
க்கும் - தீர்க்கும் , பருந்து - பருந்தை , காணம் -கண்டறி 


யோம் . எ - று . 


இ - ம் . கல்விக்கு மேலான தொனறில்லை என்பதாம் . யா 
ம் - எழுவாய் , காணேம் - பயனிலை , பருந்து - செயப்படுபொ 
ருள் . 

( உ ) 
களர்நிலத்துப்பிறந்தவுப்பினைச்சான்றோர் 
விளை நிலத்து நெல்லின் விழுமிதாக்கொள்வர் 
கடைநிலத்தோராயினுங்கற்றுணர்ந்தோரைத் 
தலைநிலத்துவைக்கப்படும் 

( இ - ள் . ) களர்நிலத்து - உவர் நிலத்தில் , பிறந்த . உண் 
டான , உப்பினை - உப்பை , சான்றோர் - பெரியோர் , விளை - 
விளைகின்ற , நிலத்து - வயல் நிலத்துப்பிறந்த ,நெல்லின் - தெ 
ல்லைப் பார்க்கிலும் , விழுமிதா - சிறப்பாக , கொள்வர் - கொ 
ள்வார்கள் , ( அதுபோல ) கடை - கடையான , நிலத்தோரா 
யினும் - சாதியிற் பிறந்தாராயினும் , கற்றறிந்தோரை - கற் 
றுணர்ந்தவரை , தன் நிலதது - முதன்மையான விடத்து , வை 
க்கப்படும் - வைக்கத்தகும் எ - று 

இ - ம் . தாழ்ந்த நிலத்திற் பிறந்த வுப்பை உயர்ந்த நில 
த்திற் பிறந்த நெல்லினுஞ் சிறப்பாகக் கொள்வர் அதுபோ 
லக் கீழ் குலத்தோராயினுங் கற்றோரை மேலிடத்து வைக் 
கத்தகும் என்பதாம் . சான்றோர் - எழுவாய் , கொள்வர் - பய 
னிலை. 

( ஈ ) 
வைப்புழிக்கோட்படாவாய்த்தீயிற் கேடில்லை 
மிக்கசிறப்பினரசர்செறின் வவ்வா 


மூலமும் உரையும் . 


இ -ம் 


ரெச்சமெனவொருவன் மக்கட்குச் செய்வன 
விச்சைமற்றல்லபிற 

( இ - ள் . ) வைப்புழி - வைத்தவிடத்தில் , கோட்படா பிற 
ரால் கொள்ளப்படாது , வாய்த்து - பொருந்தி , ஈயில்- கொடு 
த்தால் , கேடில்லை - குறைவில்லை , மிக்க - மிகுந்த , சிறப்பின் - சி 
றப்புடைய , அரசர் - அரசர்கள் , செறின் - கோபித்தால் , வவ் 
வார் கவரார் , ( ஆகையால் ) ஒருவ -ைஒருவன் , மக்கட்கு - தி 
ன் புதல்வர்க்கு , எச்சமென - தேடியிடும் ) பிள்ளையென , செ 
ய்வன - செய்யத்தகுவன , விச்சை - கல்விகளை , பிற பிறவெல் 
லாம் , அல்ல - தேடிவைக்குஞ் செல்வங்களல்ல . எ - று , 

ஒருவன் தன் பிள்ளைக்குத்தேடியிடும் பிள்ளை 
யாகக் கல்வியொன்றே கற்பிக்க வேண்டும் என்பதாம் . விச் 
சை - எழுவாய் , செய்வன - பயனிலை மற்று- அசை . 

கல்விகரையிலகற்பவர் நாள் சில 
மெல்லநினைக்கிற்பிணிபல - தெள்ளிதி 
னாராய்ந்தமைவுடையகற்பவேந்ரொராழியப் 
பாலுண்குருகிற்றெரிந்து . 

( இ - ள் .) கல்வி - கல்விகள் , கரையில் - அளவில் , கற்ப 
வர் - கற்பவர்களுக்கு , நாள் - வாழ்நாள்கள் , சில - சிலவு 
ள , மெல்ல - பொதுவாக , நினைச்கில் - ஆராய்ந்தால் , பிணி 
நோய்கள் , பல - பலவுள , தெள்ளிதின் தெளிவுள்ளவறிவா 
ல் , ஆராய்ந்து - விசாரித்து , அமைவுடைய - நிறைவுடைய 
நூல்களை, நீரொழிய - சலநீங்க , பால் - பாலை, உண் - உண் 
னும் , குருகில் - அன்னம்போல , தெரிந்து - அறிந்து , கற் 
ப - ( அறிவுடையோர்கள் ) கற்பார்கள் . எ - று . 

இம் . அன்னம் நீரை நீக்கிப் பாலைக் கொள்ளுதல்போ 
ல அறிவுடையோர்கள் பொய்ந் நூலைத்தள்ளி மெய்க நூலைக் 
கற்பார்கள் என்பதாம் . அறிவுடையோர் - தோன்றாவெழு 
வாய் , கற்ப பயனிலை , அமைவுடைய செயப்படுபொருள் , 
ஏ - அசை . 

( C ) 


நாலடியார் 


தோணியியக்குவான்றொல்லை வருணத்துக் 
காணிற்கடைப்பட்டானென்றிகழாற் - 
காணா 
யவன் றுணையாவாறுபோயற்றே நூல்கற்ற 
பகன்றுணையாநல்லகொளல் . 

( இ - ள் . ) தொல்லை - பழைய,வருணத்து - சாதிகளுள் , 
காணில் - ஆராயில் , தோணி - தோணியை, இயக்குவான் - 
ஓட்டுவான் , கடை - கீழ்ச்சாதியில், பட்டானென்று- பிறந் 

வனெனன்று , இகழார் - இகழார்கள் , அவன் - அவனையே , 
துனையா - துணையாக , ஆறு - ஆற்றை , போயற்றே - கடக் 
துபோவது போலும் , காணாய் - பாராய் , நூல் - நூல்களை , 
கற்றமகன் - சற்றவனிழிவானவ னாகினும் , துணையா - அவ 
னே துணையாக , நல்ல - நல்ல நூற்பொருள்களை , கொளல் 
( ஒருவன் ) கற்றுக்கொள்ளல் வேண்டும் . எ- று . 

இ - ம் . ஒருவன் இழிந்தோனிடத்துங் கல்வியைக் கற்க 
வேண்டும் என்பதாம் . ஒருவன் - தோன்றா வெழுவாய் , கொ 
ளல் - பயனிலை , நல்ல செயப்படுபொருள். 

( சு ) 
தவலருந்தொல்கேள்வித்தன்மையுடையா 
ரிகலில் ரெஃகுடையார் - தம்முட்குழி இ 
நகலினினிதாயிற்காண்பாமகல்வானத் 
தும்பருறை வார்பதி , 

( இ - ள். ) தவலரும் - கேடில்லாத , தொல் - பழைய , கேள் 
வி.கல்விகளால்வரும் , தன்மை - குணங்களை , உடையார் - உ 
டையவர்கள் , இகலிலர் - பகையில்லாதவர்கள் , எஃகுடை 
யார் - கூரியபுத்தியுடையார் , தம்முள் - தங்களிடத்தில் , கு 
ழீ இ - கூடவிருந்து , நகலின் - மகிழ்தலைப்பார்க்கிலும் , அகல் - 
அகன்ற , வானத்து வானத்தில் , உம்பர் - தேவர்கள் ,உறை- 
வாசம்பண்ணும் , வார்பதி -நெடும்கதி , இனிதாகில் -இனிதா 
யிருந்தால் , காண்பாம் .காணக்கடவோம் . எ.று. 

இம் . அறிவுடையோரிடத்துக் கூடி மகிழ்தலைப் பார் 
க்கிலும் , தேவருலகமினிதா பிருக்குமானாற் காண்போம் 


மூலமும் உரையும் . 


என்பதாம் . யாம் - எழுவாய் , காண்பாம் - பயனிலை , பதி - 
செயப்படுபொருள் . 

( எ ) 
கனைகடற்றண்சேர்ப்பகற்றறிந்தார் கேண்மை 
நுனியிற்கரும்பு தின்றற்றே - நுனிநீக்கித் 
தூரிற்றின் றன்னதகைத்தரோபண்பிலா 
வீரமிலாளர்தொடர்பு . 

( இ - ள் . ) கனை -சத்திக்கும் , தண் - குளிர்ந்த , கடல் - கட 
லினது , சேர்ப்ப - கரையையுடைய பாண்டியனே , கற்றறிக் 
தார் -கற்றுணர்ந்தோர் , கேண்மை-சிநேகமானது , கரும்பு - 
கரும்பை , நுனியில்- நுனியிலிருந்து , தின்றற்று தின்றாற் 
போலும் , பண்பிலா - நற்குணங்களில்லாத , ஈரமிலாளர் - 
அன்பில்லாதவர்கள் , தொடர்பு -சிநேகமானது , நூனி - கரும் 
பினுனியை நீக்கி விட்டு , தூரில்- அடியிலிருந்து ,தின்றன்ன - 
தின்றாற்போலும் , தகைத்து. தன்மையுடை து . எ - று . 

இ - ம் . கற்றோர் சிநேகம் கரும்பை நுனியிலிருந்து தி 
ன்றாற்போலும் , மற்றோர் சிநேகம் கரும்பை அடியிலிருந்து 
தின்றாற்போலும் என்பதாம் . கேண்மை - எழுவாய் , தின் 
றற்று - பயனிலை , தொடர்பு - எழுவாய் , தகைத்து - பயனிலை , 
ஏ - அரோ- அசைகள் ,. 

( அ ) 
கல்லாரேயாயினுங்கற்றாரைச் சேர்ந்தொழுகி 
னல்லறிவுநாளுந்தலைப்படுவர் - தொல்சிறப்பி 
னொண்ணிறப்பாதிரிப்பூச்சேர்தலாற்புத்தோடு 
தண்ணீர்க்குத்தான் பயந்தாங்கு . 

( இ - ள் . ) ஒள் - ஒள்ளிய , நிறம் - நிறமுடைய , பாதிரிப்பூ - 
பாதிரிப்பூவின் , புத்தோடு - புதியவிதழ்களானவை , சேர்த 

- அடைதலால் , தண்ணீர்க்கு -சலத்திற்கு , தான் - வாச 
னைதான் , பயந்தாங்கு - பயன்பட்டாற்போலும் , கல்லாராயி 
னும் - கற்றிலரானாலும் , கற்றாரை - கற்றவரை, சேர்ந்து - சார் 
ந்து , ஒழுகின் நடப்பாராயின் , தொல் - பழைய , சிறப்பின் . 
சிறப்புடைய , நல் - நல்ல , அறிவு- அறிவில் , நாளும் - நாடோ 
றும் , தலைப்படுவர் - முதன்மையடைவர் . எ - று . 


லால் 


நாலடியார் 


இ - ம் , பாதிரிப்பூக்களி னிதழ்களானவை தண்ணீர்க்கு 
வாசம் தந்தாற்போலும் , கல்லாதவருங் கற்றோரைச் சார்ந் 
தாலறிவின் முதன்மையாவர் என்பதாம் . ஒருவர் -எழுவாய் , 
தலைப்படுவர் - பயனிலை , ஏ- அசை . 

( க ) 
அலகுசால் கற்பினறிவு நூல்கல்லா 
துலக நூலோ துவதெல்லாங் - கலகல 
கூ உந்துணையல்லாற்கொண்டு தடுமாற்றம் 
போ ஒந்துணையறிவாரில் . 

( இ - ள் . ) அலகு - அளவு , சால் -மிக , கற்பின்- நூல்களைக் 
கற்றால் , அறிவு நூல்- ஞான நூல்களை , கல்லாது - கற்காமல் , 
உலக நூல்-உலகத்திற்குரிய நூல்களை , ஓதுவதெல்லாம் - 
கற்பதெல்லாம் , கலகல - கலகல வென்னு மோசையாய் , 
கூஉந்துணை -கூவுமளவு , அல்லால் - அல்லது , தடுமாற்றம் 
பிறவித்துன்பத்தை விட்டு, கொண்டு நல்வழியைக்கொண்டு , 
போ ஒந்துணை - போகுமளவை , அறிவார் - அறியவல்லவர் , 
இல்- இல்லை. 

இ -ம் . ஞானத்திற்குரிய நூல்களைக் கற்காமல் உலகத் 
திற்குரிய நூல்களைக் கற்குதல் வீண் என்பதாம் அறிவார் 
எழுவாய் , இல் - பயனிலை . 

( க 0) 
கல்வி - முற்றிற்று . 


கரு - ஆம் அதிகாரம் . குடிப்பிறப்பு . 


அஃதாவது - நற்குடியிற் பிறத்தலாம் . 
உடுக்கையுலறியுடம்பழிந்தக்கண்ணுங் 
குடிப்பிறப்பாளர் தங்கொள்கையிற்குன்றா 
ரிடுக்கண்டலைவந்தக்கண்ணுமரிமா 
கொடிப்புற்கறிக்குமோ மற்று . 

( இ - ள் .) குடிப் பிறப்பாளர் - நற்குலத்திற் - பிறந்தோர் , 
உடுக்கை- ஆடை, உலறி கெட்டு , உடம்பு -உடலானது , அழி 


எ - று . 


மூலமும் -உரையும் . 
ந்தக்கண்ணும் அழிந்தாலும் , தம் தங்களுடைய , கொள் 
கையில் நன்னடக்கையில் , குன்றார் குறைவுபடார் , அரிமா - 
சிங்கமானது , இடுக்கண் - பசித்துன்பம் , தலைவந்தக் கண் 
னும் முதன்மையாகவந்தாலும் , கொடிப்புல் - கொடிகளை யு 
டைய புல்லை , கறிக்குமோ - தின்னுமோ . 

இ - ம் . நற்குடியிற் பிறந்தார் துன்பம் வந்தாலும் நன் 
னடக்கையிற் குறையார் , சிங்கம் பசித்தாலும் புல்லைத் தின் 
னாது என்பதாம் . குடிப்பிறப்பாளர் - எழுவாய் , குன்றார் - 
பயனிலை 

( க ) 
சான்றாண்மைசாயலொழுக்கமிவைமூன்றும் 
வான்றோய்குடிப்பிறந்தார்க்கல்லது- வான்றோயு 
மைதவழ்வெற்படா அபெருஞ்செல்வ 
மெய்தியக்கண்ணும்பிறர்க்கு . 

( இ -ள் . ) வான் - ஆகாயத்தை , தோயும் -அளாவும் , மை - 
மேகம் , தவழ்- தவழும் , வெற்ப - மலையையுடைய பாண்டிய 
னே , சான்றாண்மை - பெருந்தன்மை , சாயல் - மேன்மை ,, 
ஒழுக்கம் -நன்னடக்கை , இவை மூன்றும் - இம்முக்குணங்க 
ளும் , வான் - பெருமை , தோய் - நிறைந்த , குடிப்பிறந்தார்க்கு 
நற்குடியிற் பிறந்தார்க்கு , அல்லது - அல்லாமல் , பிறர்க்கு - 
நற்குடியிற் பிறவாதார்க்கு , பெருஞ்செல்வம் - பெரிய செல் 
வம் , எய்தியக்கண்னும் வந்தாலும் , படா அ - அம்முக்குண 
ங்களுண்டாகாவாம் . எ - று . 

இ - ம் . பாண்டியனே பெருந்தன்மை மேன்மை நன்ன 
டக்கை இவை கற்குடியிற் பிறந்தார்க்கல்லது அக்குடியிற் 
பிறவா தாருக்கில்லை என்பதாம் . இவை - எழுவாய் , படாஅ . 
பயனிலை 

( உ ) 
இருக்கையெழலுமெதிர்செலவுமேனை 
விடுப்பவொழிதலோடின்ன - குடிப்பிறந்தார் 
குன்றாவொழுக்கமாக்கொண்டார் கயவரோ 
டொன்றவுணரற்பாற்றன்று . 


. 


1 


க 00 


நாலடியார் 


(இ.ள். ) குடிப்பிறந்தார் - நற்குடியிற் பிறந்தார் , இருக் 
கையெழலும் பெரியோரைக்கண்டு இருக்குமிடம் விட்டெ 
ழுதலும் , எதிர்செலவும் - எதிராகப் போதலும் , ஏனை - இவை 
நீங்க , விடுப்ப - வழிவிடுதலும் , ஒழிதல் - நீங்கலும் , ஓடு - இவ 
ற்றுடன் , இன்ன - இவைபோல்வன உபசாரங்களை , குன்றா- 
குறையாத , ஒழுக்கமா - நன்னடக்கையாக , கொண்டார் - 
கொண்டார்கள் , கயவரோடு - கீழ் மக்களோடு , ஒன்றா- அக் 
குணங்கள் பொருந்தாவாம் , உணரற்பாற்று - அறியுந் தன் 
மை , அன்று கீழோர்க்கல்ல. எ - று . 

இடம் . நற்குடியிற் பிறந்தோர் ஆசார வுபசாரங்களை 
விடார் , அக்குடியிற் பிறவாதார்க்கு ஆசாரவுபசாரங்களில் 
லை என்பதாம் . குடிப்பிறந்தார் - எழுவாய் , கொண்டார் 
பயனிலை . 

நல்லவைசெய்யினியல்பாகுந் தீயவை 
பல்லவர் தூற்றும்பழியாகு - மெல்லா 
முணருங்குடிப்பிறப்பினூதியமென்னோ 
புணருமொருவர்க்கெனின் . 

( இ - ள் . ) நல்லவை -நன்மைகளை , செயின் - செய்தால் , 
இயல்பாகும் - இயற்கையாகும் , தீயவை - துன்பங்களைச் 
செய்தால் , பல்லவர் பலரும் , தூற்றும்- தூற்றத்தக்க, பழி 
யாகும் - பழிப்பாகும் , எல்லாம் - நற்குண மெல்லாம் , உண 
ரும் - அறியும் , குடிப்பிறப்பு - நற்குடிப்பிறப்பு , ஒருவர்க்கு - 
ஒருவருக்கு , இன் -இனிதாக , புணருமெனின் - கூடுமானால் , 
ஊதியமென் - இதிலுமிலாபமியாது . எ - று . 

இ - ம் . ஒருவருக்கு நற்குடிப்பிறப்புப் பொருந்துமானா 
விதைவிட லாபமென்ன என்பதாம் . அதியம் -எழுவாய் , 
என் - பயனிலை , ஓ.அசை . 

( ச ) 
கல்லாமையச்சங்கயவர்தொழிலச்சஞ் 
சொல்லாமையுள்ளுமோர் சோர்வச்ச - மெல்லா 
மிரப்பார்க்கொன்றீயாமையச்சமாத்தாயம் 
மாணாக்குடிப்பிறந்தார். 


மூலமும் உரையும் . 


காக 


கனமணி 


( இ - ள் ) கல்லாமை - கற்காதிருக்கை , அச்சம் - அச்சம் , 
கயவர் - கீழ்மக்கள் , தொழில் தொழில்செய்தல் , அச்சம் - அ 
ச்சம் , சொல்லாமையுள்ளும் - பொய்சொல்லாமையிடத்து 
ம் , ஓர்- ஒரு, சோர்வு - சொற்சோர்வுபடல் , அச்சம் - அச்சம் , 
எல்லாம் - யாவும் , இரப்பார்க்கு - யாசிப்பவர்க்கு , ஒன்று - 
ஒருபொருள் , ஈயாமை கொடாமை , அச்சம்- அச்சம் , ஆத 
லால் அம்மாணாக்குடி - பெருமையில்லாத அக்குடியிற்பிறந் 
தார் , மரத்தார் - மரத்தோடொத்தவர் . எ - று . 

இ -ம் , கல்லாமையும் இழிதொழிலும் சொற்சோர்வும் 
ஈயாமையும் உடையவர்கள் மரத்திற்கு ஒப்பானவர் என்ப 
தாம் . குடிப்பிறந்தார்- எழுவாய் , மரத்தார் - பயனிலை . ( ரு ) 

இன நன்மையின் சொலொன் ற தன்மற்றேனை 
மன நன்மையென்றிவையெல்லாங் 
முத்தோடிமைக்கு முழங்குவரித்தண்சேர்ப்ப 
விற்பிறந்தார் கண்ணேயுள் . 

( இ - ள் . ) கனம் - பொன்னையும் , மணி - அரதகங்களையும் , 
முத்தோடு - முத்துக்களுடன் , இமைக்கும் - பிரகாசிக்கச் செ 
ய்யும் , முழங்கு - சத்திக்கின்ற , தண் -குளிர்ந்த , உவரி கடலை 
யும் , சேர்ப்ப - தரையையுமுடைய பாண்டியனே , இன நன் 
மை- இன நன்மையையும் , இன்சொல் - இனிய சொற்களும் , 
ஒன்று . ஒருபொருளை , ஈதல் - கொடுத்தலும் , ஏனை - ஒழிந்த , 
மனநன்மை - மனத்தினன்மையும் , என்றிவையெல்லாம் - என் 
னுமிவையெல்லாம் , இற்பிறந்தார் - நற்குடியிற் பிறந்தார் , 
கண்ணே- இடத்தே , உள - இருக்கின்றன . எ - று . 

இ - ம் . பாண்டியனே நல்லினம் நற்சொல் ஈகை நன்ம 
னம் இவையெல்லாம் குடிப்பிறந்தார்க்கே வுனவாம் என்ப 
தாம் . எல்லாம் - எழுவாய் , உள- பயனிலை , மற்று - அசை . ( ) 

செய்கையழிந்துசிதன் மண்டிற்றாயினும் 
பெய்யாவொருசிறைபேரி - துடைத்தாகு 
மெவ்வமுழந்தக்கடைத்துங்குடிப்பிறந்தார் 
செய்வர்செயற்பாலவை . 


40 . 


நாலடியார் 


( இ - ள்.)செய்கை- செய்கைகள் , அழிந்து -கெட்டு,சிதல் 
கறையான் , மண்டிற்றாயினும் - பற்றியதாயினும் , பெய்யா - 
ஒழுகாத , ஒருசிறை - ஓரிடமுள்ள , பேரில் - பெரியவீடு, 
உடைத்தாகும் - உண்டாயிருக்கும் , அதுபோல எவ்வம் - 
துன்பம் , உழந்தக்கடைத்தும் - வருத்தினாலும் , குடிப்பிறக் 
தார் - நற்குடியிற்பிறந்தோர் , செயற்பாலவை -செய்யத்தக்க 
வைகளை , செய்வர் - செய்வார்கள் . எ - று , 

இ - ம் . நற்குடியிற் பிறந்தோர் துன்பத்தால் வருந்தினு 
ஞ் செய்யத்தக்க தருமங்களைச் செய்வர் என்பதாம் . குடிப் 
பிறந்தார் எழுவாய் , செய்வர் பயனிலை , செயற்பாலவை 
செயப்படுபொருள் . 

( எ ) 
ஒருபுடைபாம்புகொளினுமொருபுடை 
யங்கண்மாஞாலம் விளங்குறாந் - திங்கள்போற் 
செல்லாமைசெவ்வனேர்நிற்பினுமொப்புரவிற் 
கொல்கார்குடிப்பிறந்தார். 
( இ -ள் . 

-ள் .) ஒருபுடை - ஒருபக்கம் , பாம்பு - பாம்பு , கொளி 
னும் - பற்றிக்கொள்ளினும் , ஒருபுடை - ஒருபக்கம் , அம் . 
அழகிய , கண் - இடமகன்ற , மா - பெரிய , ஞாலம் - பூமியை , 
விளக்குறா உம் -விளக்கும் , திங்கள் போல் - சந்திரன் போல , 
குடிப்பிறந்தார் நற்குடியிற்பிறந்தார் , செல்லாமை வறுமை , 
செவ்வனேர்- செவ்வையாக , நிற்பினும் - நின்றாலும் , ஒப்புர 
விற்கு- தருமஞ்செய்தற்கு , ஒல்கார் - தளரார் . எ - று . 

இ.ம். நற்குடியிற்பிறந்தார் வறுமையடைந்தாலும் த 
ருமஞ்செய்தற்குத்தளரார் என்பதாம் . குடிப்பிறந்தார் - 
எழுவாய் , ஒல்கார் பய்னிலை . 

செல்லாவிடத்துக்குடிப்பிறந்தார் செய்வன 
செல்லிடத்துஞ்செய்யார்சிறியவர் - புல்வாய் 
பருமம்பொருப்பினும்பாய்பரிமாபோற் 
பொருமாணாற்றுதலின்று. 

( இ - ள் ) குடிப்பிறந்தார் - நற்குடியிற்பிறந்தார் , செல் 
வாவிடத்தும் - வறுமையிடத்தும் , செய்வன செய்தருமங் 


கன 


மூலமும் உரையும் . 
களை , சிறியவர் - கீழ்மக்கள் , செல்லிடத்தும் செல்வமுள்ளவி 
டத்தும் ,செய்யார் -செய்யார்கள் , புல்வாய் -கலைமான் , பரும 
ம் - கல்லணையை, பொறுப்பினும் - சுமந்தாலும் , பாய் - பாயும் , 
பரிமாபோல -குதிரையைப்போல , பொரும்- தாக்கும் , முர 
ண் - சண்டையை , ஆற்றுதல் - செய்தல் , இன்று இல்லை . 


எறு . 


இ - ம் . மேன் மக்கள் வறுமையிடத்துஞ் செய்தருமங்க 
ளைக் கீழ்மக்கள் செல்லத்திடத்துஞ் செய்யார்கள் என்ப 
தாம் . சிறியவர் - எழுவாய் , செய்யார் - பயனிலை . ( க ) 

எற்றொன்றுமில்லாவிடத்துங்குடிப்பிறந்தா 
ரற்றுத்தற்சேர்ந்தார்க்கசைவிடத் - தூற்றாவ 
ரற்றக்கடைத்துமகல்யாறகழ்ந்தக்காற் 
றெற்றெனத்தெண்ணீர்படும் . 

( இ - ள் . ) அகல் - அகன்ற , ஆறு - ஆறானது , அற்றக்கடை 
த்தும் - நீர்வற்றினாலும் , அகழ்ந்தக்கால்-தோண்டினால் ,தெற் 
றென - அலைப்பொடு , தெண்ணீர் -தெளிந்த நீர் , படும் - தரும். 
அதுபோல குடியிற்பிறந்தார் -நற்குடியிற் பிறந்தார் , எற் 
றொன்றும் யாதொன்றும் , இல்லாவிடத்தும் இல்லாதிருக் 
தும் , அற்று - பொருளிழந்து , தற்சோர்ந்தார்க்கு - தம்மை 
யடுத்தார்க்கு , அசைவிடத்து -தளர்ந்தவிடத்து , ஊற்றாவர் - 
உதவியாவார் . எ - று . 

இ -ம் நற்குடியிற் பிறந்தார் வறுமையிலும் தம்மைய 
டுத்தவர்க் குதவி செய்வார்கள் என்பதாம் குடிப்பிறந்தார் - 
எழுவாய் , வற்றாவர்-பயனிலை. 

( 50 ) 
குடிப்பிறப்பு - முற்றிற்று . 


50 ச 


நாலடியார் 


கசும் . அதிகாரம் மேன்மக்கள் . 


-று. 


அஃதாவது மேன்மக்கள் தன்மையைச் சொல்லுதலாம் . 
அங்கண் விசும்பினகனிலாப்பாரிக்குந் 
ங்களுஞ்சான்றோருமொப்பர்மற் - றிங்கண் 
மறுவாற்றுஞ்சான்றோரஃதாற்றார் தெருமந்து 
தேய்வரொருமாசுறின் . 

( இ - ள் . ) அம் - அழகிய , கண் இடமகன்ற , விசும்பின் 
ஆகாயத்தில் , அகல் - பிரிவான , நிலா - கிரணங்களை , பாரிக் 
கும் - பாப்பும் , திங்களும் -சந்திரனும் , சான்றோரும் - பெரி 
யோர்களும் , ஒப்பர் - தம்மிலொப்பாவார் , திங்கள் - சந்திரன் , 
மறு - களங்கத்தை , ஆற்றும் பொறுத்துக்கொள்வான் , சான் 
றோர் பெரியோர்கள் , அஃது- அக்களங்கத்தை , ஆற்றார் - 
பொறுத்துக்கொள்ளார் , ஒரு - தமக்கொரு, மாசு - குற்றம் , 
உறின் - வந்தால் , தெருமந்து -மயக்கமடைந்து , கேய்வர் - 
மாய்வர் . எ - 

இ -ம் . சந்திரன் களங்கத்தைச் சகிக்கினும் பெரியோர் 
கள் அக்களங்கத்தைச் சகியார் என்பதாம் . சான்றோர் எழு 
வாய் , தேய்வர்-பயனிலை , மன்- அசை, நன்னூல் ‘ திணை பால் 
பொருள் பலவிரவின சிறப்பினு - மிகவினு மிழி பினுமொரு 
முடிபினவே இவ்விதியால் சந்திரனாகிய அஃறினை உயர் 
திணை முடி பெற்றது . 

( க) 
இசையுமெனினுமிசையாதெனினும் 
வசைதீரவெண்ணுவர் சான்றோர் - விசையி 
னரிமாவுளங்கிழித்தவம்பினிற்றீதோ 
வரிமாப்பிழைப்பெய்தகோல் . 

( இ - ள் ) இசையுமெனினும் கூடுமாகினும் , இசையா 
தெனினும் - கூடாதாகிலும் , வசை - குற்றம் , தீர -நீங்க , எண் 
ணுவர் - நினைப்பார்கள் , சான்றோர் - பெரியோர்கள் , விசை 
யின் - விசையால் , நரிமா- நரியை , உளம் -நெஞ்சம் , கிழித்த 


மூலமும் உரையும் . 


காரு 


பிளந்த , அம்பினில் - கணையைப் பார்க்கிலும் , அரிமா -சிங்கத் 
தை , பிழைப்பு -பிழைக்க , எய்த- தொடுத்த , கோல் - கணையா 
னது , தீதோ - பொல்லாதோ எ - று . 

இ - ம் . பெரியோர்கள் பிறராற்பொருள் கிடைத்தாலு 
ங் கிடையாவிட்டாலுங் குற்றநினையார்கள் என்பதாம் சா 
ன்றோர் - எழுவாய் , எண்ணுவர் - பயனி ை , நரிமேலெய்த 
அம்பிலும் அரிமேலெய்த அம்புவுயர்வு . 

( உ ) 
நரம்பெழுந்துநல்கூர்ந்தாராயினுஞ்சான்றோர் 
குரம்பெழுந்து குற்றங்கொண்டேறா- ருரங்கவறா 
வுள்ளமெனுநாரினாற்கட்டியுள வரையாற் 
செய்வர் செயற்பாலவை . 

( இ - ள் . ) சான்றோர் - பெரியோர்கள் , நரம்பு - நரம்புகள் , 
எழுந்து - தோன்றி , நல்கூர்ந்தாராயினும் வறுமைப்பட்டா 
ராயினும் , குரம்பு - வரம்பு , எழுந்து - கடந்து , குற்றங்கொண் 
டு - குற்றத்தைக்கொண்டு , ஏறார் ( யாசிக்கச் )செல்லார் ,உரம் - 
அறிவே , கவறாக- கவறாக கொண்டு , உள்ளமெனும் - முயற்சி 
யென்கிற , நாரினால் - நாரால் , கட்டி- மனதைக் கட்டி , உள 
வரையால் - தமக்குள்ள பொருளளவால் , செயற்பாலவை 
செய்யத்தக்க தருமங்களை , செய்வர் - செய்வார்கள். எ - று 

இடம் . பெரியோர்கள் வறுமையடைந்தாரானாலும் யா 
சிக்கார்கள் உள்ளமட்டுந் தருமஞ்செய்வார்கள் என்பதாம் 
சான்றோர் - எழுவாய் , செய்வர்- பயனிலை , செயற்பாலவை - 
செயப்படுபொருள் கவறு என்றது இருபிளவாகிய பனையி 
ன் அடிமட்டை இம்மட்டைமரத்தைக் கவியப்பற்றியது 
போல மனதை அறிவு கவியப்பற்றுதலாம் . 

( ங) 
செல்வழிக்கண்ணொருநாட்காணினுஞ்சான்றவர் 
தொல்வழிக்கேண்மையிற்றோன்றப் - புரிந்தியாப்பர் 
நல்வுரைகாடசிவகாளடிப்படித் 
கல்வரையுமுண்டாநெறி . 

( இ - ள் .) ஈல் - நல்ல , வரை - மலையையும் , நாட - நாட்டை 
யுமுடைய பாண்டியனே , செல் - போகின்ற , வழிக்கண் - வழி 


னொன்றைச் சொல்லினும் அவனாணுதலுக்கு இரங்கிக் கேட் 
40 சு 
விடத்து , ஒருநாள் ( ஒருவரை ) ஒருநாள் , காணினும் - கண் 
டாலும் , சான்றவர்- பெரியோர்கள் , தொல் - பழைப , வழி - வ 
ழியில்வந்த , கேண்மையில் - உறவைப்போல் , தோன்ற- விள 
ங்க , புரிந்து -விரும்பி , இயாப்பர் -சிநேகஞ்செய்வர் , கல்வரை 
யும் - கன்மலையும் , சிலநாள் -சிலகாலம் , அடிப்படில் - காலடிப் 
பட்டால் , நெறி - வழி , உண்டாகும் உண்டாகும் . எ - று . 

இ -ம் பாண்டியனே பெரியோர்கள் புதியவரைக் கண் 
டாலும் பழையவரைப்போலவே சிநேகஞ் செய்வர் என்ப 
தாம் . சான்றவர் எழுவாய் , யாப்பர் - பயனிலை . 

புல்லாவெழுத்திற்பொருளில்வறுங்கோட்டி 
கல்லாவொருவனுரைப்பவுங் - கண்ணோடி 
நல்லார்வருந்தியுங்கேட்பரேமற்றவன் 
பல்லாருணாணல்பரிந்து . 

( இ - ள் . ) புல்லா- இலக்கணம் பொருந்தாத , எழுத்தில் - 
எழுத்தினையுடைய , பொருளில் பொருளறிவில்லாத ,வறும் 
சீணாகிய , கோட்டி - சபையில் , கல்லாவொருவன் - கற்காத 
வொருவன் , உரைப்பவும் - ஒன்றைச் சொல்லவும் , நல்லார் - 
மேன்மக்கள் , கண்ணோடி - தாட்சணியங்கொண்டு , வருந்தியு 
ம் - வருத்தமடைந்தும் , அவன்- அவ்வறிவில்லான் , பல்லாரு 
ள் - பலர்முன் , நாணல் காணுதற்கு , பரிந்து -இரங்கி , கேட் 
பர் - கேட்பார்கள் . எ - று, 

இ - ம் . பெரியோர்கள் கல்லார்சபையில் விவேக சூனிய 


பார் என்பதாம் . நல்லார் -எழுவாய் , கேட்பர் - பயனிலை , ஏ 
மற்று - அசைகள் . 

( 6 ) 
கடித்துக்கரும்பினைக்கண்டகாசறி 
பிடித்து நீர் கொள்ளினுமின் சுவைத்தே - யாகும் 
வடுப்படவைதிறந்தக்கண்ணுங்குடிப்பிறந்தார் 
கூறார் தம் வாயிற்சிதைந்து . 

( இ - ள் . ) கரும்பினை - கரும்பை , கடித்து தரித்து , கண் . 
ணுக்கள் , தகர -உடைய , நூறி- நெறித்து , இடித்து - ( ஆலை 


மூலமும் உரையும் . 

401 
யில் ) ஆடி , நீர் -இரசத்தை , கொள்ளினும் - கொண்டாலும் , 
( அக்கரும்பு ) இன் -இனிய , சுவைத்தே - மதுரமுடையதே , 
ஆகும்- ஆம், ( அதுபோல ) வடுப்பட - குற்றமுண்டாக , வை 
து - ஒருவர்வைது , இறந்தக்கண்ணும் போனாலும் , குடிப்பி 
றந்தார் -நற்குடியிற்பிறந்தார் , தம் - தம்முடைய , வாயில் - வா 
யினாலே , சிதைந்து -சிதைய , கூறார் சொல்லார். எ - று 

இ - ம் . கரும்பை வருத்தினும் இனியசாற்றைக்கொடுக் 
கும் அதுபோல ஒருவர் வைதாலும் நற்குடியிற் பிறந்தார் 
கூடவையமாட்டார் என்பதாம் . குடிப்பிறந்தார் - எழுவாய் , 
கூறார் - பயனிலை , 

( சு ) 
கள்ளார்கள்ளுண்ணார் கடிவகடிந்தொரீஇ 
யெள்ளிப்பிறரையிகழ்ந்துரையார் - தள்ளியும் 
வாயிற்பொய்கூறார் வடுவறு காட்சியார் 
சாயிற்பரிவதிலர் . 

( இ - ள் . ) வடு - குற்றம் , அறு - அற்ற , காட்சியார்- அறிவு 
டையார் , கள்ளார் -திருடார் , கள்ளுண்ணார் -கள்ளைக்குடியா 
ர் , கடிவ- நீக்கத்தக்கவைகளை , கடிந்து - நீங்கி , ஓரீஇ - தீமையி 
னீங்கி , பிறரை -அயலாரை , எள்ளி - அவமதித்து , இகழ்ந்து - 
நிந்தித்து , உரையார்- சொல்லார் , தள்ளியும் - தவறியும் , வா 
யில்- வாயால் , பொய்கூறார் - பொய்சொல்லார் , சாயில் -துன் 
பம்வந்தால் , பரிவதிலர் - விசனப்படார் எ - று . 

இ - ம் . மேன்மக்கள் திருடார் கள்ளுண்ணார் பிறரை 
யிகழார் பொய்சொல்லார் வறுமைவந்தால் விசனப்படார் 
என்பதாம் . காட்சியார் - எழுவாய் , பரிவதிலர் - பயனிலை ( எ ) 

பிறர்மறையின் கட்செவிடாய்த்திறனறிந் 
தேதிலாரிற்கட்குருடனாய்த் - தீய 
புறங்கூற்றின் மூகையாய்நிற்பானேல்யாது 
மறங்கூற வேண்டாவவற்கு . 

( இ - ள் .) பிறர் - அயலாருடைய , மறையின்கண் இரக 
சியச்சொல்லிடத்து , செவிடாய் - செவிடனாகவும் , திறனறிக் 


க 0 அ 


நாலடியார் 


யென் 


து - நல்லொழுக்கத் தறமறிந்து , ஏதிலார் - அயலாருடை 
ய , இல் - மனையாள் , கண் -இடத்து , குருடனாய் - குருடனாக 
வும், தீய- கொடிய , புறங்கூற்றின்- பொறாமைச் சொல்லி 
டத்து , மூகையாய்- ஊமையாகவும் , நிற்பானேல் - இருப்பா 
னானால் , அவற்கு அவனுக்கு , யாதும் - யாதொரு , அறம் - த 
ருமமும் , கூறவேண்டா - சொல்லவேண்டா. எ - று , 

இ - ம் . பிறரகசியத்திற் செவிடனாகவும் பிறர்மனையாளி 
டத்துக் குருடனாகவும் பொறாமை சொல்வோனிடத் தூமை 
யாகவும் ஒருவனிருந்தானானால் அவனுக்கிதுவே பெரியதரு 
மம் என்பதாம் . ஒருவன் - எழுவாய் , கூறவேண்டாம் -பய 
னிலை . 
பன்னாளுஞ்சென்றக்காற்பண்பிலார் தம்முழை 

னானும் வேண்டுபவென்றிகழ்ப - வென்னானூல் 
வேண்டினுநன் றுமற்றென் றுவிழுமியோர் 
காண்டொறுஞ்செய்வர்சிறப்பு . 

( இ - ள் ) பண்பிலார்- நற்குணமில்லார் , தம்முழை- த 
ம்மிடத்து, பன்னாளும் - பலநாளும் , சென்றக்கால் - சென்றா 
ல் , என்னானும் யாதாகிலும் , வேண்டுப வேண்டுவார்கள் , 
என்று என்று சொல்லி , இகழ்ப - இகழ்வார்கள் , விழுமி 
யோர்- மேன்மக்கள் , என்னானும் - பாதாகிலும் , வேண்டினும் , 
வேண்டினாலும் , நன்று - நல்லது , என்று - என்று சொல்லி , கா 

டொறும் -காணுந்தோறும் , சிறப்பு - சிறப்பை , செய்வர் . 
செய்வார்கள் . எ - று . 

இ - ம் . கீழ்மக்கள் தங்களிடத்து ஒருவர் வந்தாலியாவ 
தொன்றைக் கேட்பர்கவென்றிகழ்வார்கள் . மேன்மக்கள் 
ங்களிடத்து வந்தவருக்குக் காணுந்தோறுஞ் சிறப்புச்செய் 
வார்கள் என்பதாம் . பண்பிலார் - எழுவாய் , இகழ்ப - பயனி 
லை , விழுமியோர்-எழுவாய் , செய்வர் - பயனிலை , சிறப்பினை 
செயப்படுபொருள் , மற்று -அசை . 

உடையாரிவரென்றொருதலையாப்பற்றிக் 
கடையாயார்பின் சென்றுவாழ்வ - ருடைய 


த 


மூலமும் உரையும் . 


பிலர்தலைப்பட்டது போலாதோல்ல 
குலந்தலைப்பட்ட விடத்து . 

( இ - ள் . ) உடையார் -செல்வ முள்ளார், இவரென்று . 
இவர்களென்று , ஒரு தலையா - ஒரு துணிவாக , பற்றி - பி 
டித்து , கடையாயார் -கீழ்மக்கள் , பின் சென்று பின்போய் , 
வாழ்வர் - சிலர் வாழ்வார்கள் , நல்ல- நல்ல , குலம்- குலத்திற் 
பிறந்தாரை , தலைப்பட்ட - முதன்மையாகச் சேரப்பட்ட , 
இடத்து இடத்திலே, உடைய - எல்லாப்பொருளுமுடைய , 
பிலம் - குகையை , தலைப்பட்டது போலாதே .தலைப்பட்டது 
போலு மல்லவோ . எ - று . 

இம் . கீழ்மக்கள் பின் சென்று சிலர் வாழ்ந்திருப்பர் , 
மேன் மக்களைச் சேர்தல் எப்பொருளுமுள்ள குகை அகப் 
பட்டது போலும் என்பதாம் . சிலர் - தோன்றா வெழுவாய் , 
வாழ்வர் - பயனிக . 

( க 0 ) 
மேன்மக்கள் - முற்றிற்று. 


கஎ -ஆம் அதிகாரம் . பெரியோரைப் பிழையாமை . 


அஃதாவது பெரியோர்களைப் பிழை சொல்லாமையாம் . 
பொறுப்பரென்றெண்ணிப்புரைதீர்ந்தார் மாட்டும் 
வெறுப்பனசெய்யாமைவேண்டும் - வெறுத்தபி 
னார்க்கு மருவியணி மலை நன்னாட 
பேர்க்குதல் யார்க்குமரிது . 

( இ- ள் .) ஆர்க்கும் - சாத்திக்கும் , அருவி - வையையாற் 
றையும் , அணி-அழகிய , மலை - பொதிய மைையயும் , கல் - 
நல்ல , நாட பாண்டி நாட்டையு முடைய பாண்டியனே , 
பொறுப்பரென்று - குற்றம் பொறுப்பாரென்று , எண்ணி 
னைத்து , புரைதீர்ந்தார் - குற்றமற்றவர் , மாட்டும் - இடத்தும் , 
வெறுப்பன வெறுக்கத்தக்கவைகளை , செய்யாமை வேண் 

10 


ககம் 


நாலடியார் 


அரிது பயனிலை . 


டும் - செய்யாதிருக்கவேண்டும் , வெறுத்தபின்- வெறுத்தபின் 
பு , போக்குதல்- ( அவர்கோபத்தை ) நீக்கல் , யார்க்கும் பாவ 
ர்க்கும் , அரிது - அருமை . எ - று . 

இ - ம் . பாண்டியனே குற்றமற்றவரிடத்தும் குற்றஞ் 
செய்யாதிருப்பாயாக அவர்கள் கோபித்தபின் கோபத்தை 
நீக்குதல் யார்க்குமரிது என்பதாம் . பேர்க்குதல் - எழுவாய் , 

( க ) 
பொன்னே கொடுத்தும் புணர்தற்கரியாரைக் 
கொன்னே தலைக்கூடப்பெற்றிருந்து - மன்னோ 
பயனில்பொழுதாக்கழிப்பரோல்ல 
நயமிலறிவினவர் . 

( இ - ள் . ) பொன் பொன்னை , கொடுத்தும் -ஈந்தும் , புண 
ர்தற்கு - சேர்தற்கு , அரியாரை - அரிய பெரியோரை , கொன் 
பயனில்லாமல் , தலைக் கூட வந்து புரிந்த , பெற்றிருந்தும் பெ 
ற்றும் , அன்னோ- ஐயோ , கல்ல - நல்ல , நயமில் - நயமில்லாத , 
அறிவினவர் - அறிவுடையார் , பயனில் - பிரயோசனமில்லாத , 
பொழுதா-காலமாக , கழிப்பர் - போக்குவர் . எ - று 

இ - ம் . அறிவிலார் அறிவுடையாரைப் பெற்றிருந்தும் 
வீண்காலங்கழிப்பார் என்பதாம் . நயமிலறிவினவர் எழு 
வாய் , கழிப்பர்-பயனிலை, ஏ - மூன்றும் - அசைகள் . ( உ ) 

அவமதிப்புமான்றமதிப்புமிரண்டு 
மிகைமக்களான்பதிக்கற்பால -3யமுணராக் 
கையறியாமாக்களிழிப்புமெடுத்தேத்தும் 
வையார் வடித்த நூலார் . 

( இ - ள் . ) அவமதிப்பும் -இகழ்வாகமதித்தலும் , ஆன்ற 
மதிப்பும் புகழ்வாக மதித்தலும் , இரண்டும் இவ்விரண்டும் , 
மிகைமக்களால் மேன்மக்களால் , மதிக்கற்பால - மதிக்கத்த 
க்கனவல்ல , நயம் - நீதியை , உணரா- அறியாத, கை - ஒழுக்க 
த்தை , அரியா- தெரியாத , மாக்கள் - மனிதர்கள் , இழிப்பும் 


மூலமும் உரையும் . 


பழிப்பும் , எடுத்து - எடுத்து , ஏத்தும் - புகழ்தலும் , வடித்த 
நூலோர் - ஆராய்ந்த நூலறிவுள்ளார் , வையார் - மனதில் வை 
யார் . எ - று . 

இ -ம் . ஒருவரை இகழ்தலும் புகழ்தலும் பெரியோர்க் 
கில்லை பிறரிகழினும் அவர்க்கு மனக்குறையில்லை என்பதா 
ம் . நூலார் எழுவாய் , வையார் - பயனிலை . இலக்கணத்திர 
ட்டு " எதிர்மறைப் பெயரெச்சத் திசைவலி யியல்பு மீறு 
கெடுங்கான் மிகுதலுமியல்பாம் ” இவ்விதியால் உணராத 
என்னும் எதிர்மறைப்பெயரெச்சம் ஈறுகெட்டு ஒற்றுமிக் 

( 4 ) 
விரிநிறநாகம் விடருளதேனு 
முருமின் கடுஞ்சினஞ்சேணின்று - முட்கு 
மருமையுடையவரண்சேர்ந்து முய்யார் 
பெருமையுடையார்செறின் . 

( இ- ள் . ) வீரி-மிக்க , நிறம் - நிறமுள்ள , நாகம் - பாம்பா 
னது , விடர் - மலைப்பிளப்பில் ,உளதேனும் - உள்ள தானாலும் , 
உருமின் -இடியின் , கடும - கடிய , சினம் உக்கிரம் , சேணின்று 
ம் ஆகாயத்தினின்றும் , உட்கும் - பயப்படும் , அதுபோல , 
பெருமையுடையார் பெரியோர்கள் , சேறின் - கோபித்தால் , 
அருமையுடைய - அரிய , அரண்சேர்ந்தும் கோட்டையைச் 
சேர்ந்தும் , உய்யார் - பகைவர் பிழையார் . எ - று . 

இ - ம். பாம்பு வெடிப்புள்ளிருப்பினும் இடிகண்டஞ்சு 
ம் அது போல பகைவர் பெரியோர் கோபிக்கில் கோட்டை 
யைச் சார்ந்தும் பிழையார் என்பதாம் . பகைவர் - தோன்றா 
எழுவாய் , உய்யார் - பயனிலை . 

(ச) 
எம்மையறிந்திலிரெம்போல்வாரில்லென்று 
தம்மைத்தாங்கொள்வதுகோளன்று - தம்மை 
யரியராநோக்கியறனறியுஞ்சான்றோர் 
பெரியராக்கொள்வது கோள் , 

( இ - ன் ) எம்மை - எங்களை , அறிந்திலிர் - அறியீர் , எம் 
போல்வார்- எங்களை நிகர்த்தவர் , இல்லென்று இல்லையென் 


சேர்ப்ப கரையையுமுடைய பாண்டியனே , சிறியவர் - 

லடியா 
று , தம்மைத்தாம் - தங்களைத்தாமே , கொள்வது -உயர்த்திக் 
கொள்வது , கோளன்று கொள்கையன்று, தம்மை - தங்களை , 
அறியரா- எ 

- எளியராக , நோக்கி பார்த்து , அறன் - தருமத்தை , 
அறியும்-உணரும் , சான்றோர் - மேன்மக்கள் , பெரியரா- பெ 
ரியோராக , கொள்வது - மதித்துக் கொள்வது , கோள் கொ 
ள் கை . எ - று 

இ - ம் . தங்களைத் தாங்களே புகழ்ந்து கொள்வதுகொ 
ள்கையல்ல , தங்களை யெளியவராகத் தாழ்த்திக்கொள்வது 
பெரியோர்கொள்கை என்பதாம் . கொள்வது - எழுவாய் , 
கோள் பயனிலை, 

( ரு ) 
நளிகடற்றண்சேர்ப்பநாணிழற்போல 
விளியுஞ்சிறியவர் கேண்மை - விளிவின்றி 
யல்குநிழற்போலகன்ற கன்றோடுமே 
தொல்புகழாளர்தொடர்பு . 
( இ- ள் . ) நளி- அகன்ற , கடல் - கடலையும் , தண்- குளிர்ந் 


சிறியோர்கள் , கேண்மை-சிநேகம் , நாள் - முற்பகல் , நிழற் 
போல - நிழலைப்போல , விளியும் - குறையும் , தொல் - பழைய , 
புகழாளர்- பெரியோர்கள் , தொடர்பு .சிநேகம் , விளைவின்றி - 
கேடில்லாது , அல்கு - பிற்பகல் , நிழற்போல் நிழலைப்போல , 
அகன்றகன்று - வளர்ந்து வளர்த்து , ஓடும் செல்லும் . எ - று . 

இ ம் . பாண்டியனே சிறியவர் சிசேகம் முற்பகல் நிழ 
கலப்போற் குறையும் பெரியவர் சிசேகம் பிற்பகல் நிழலைப் 
போல்வரும் என்பதாம் . கேண்மை - எழுவாய் , விளியும் - பய 
னியை தொடர்பு - எழுவாய் , ஓடும்- பயனிலை. அசை 

மன்னர்திருவு மகளிரெழினலமுந் 
துன்னியார் துய்ப்பர் தகல்வேண்டா - துன்னிக் 
குழைகொண்டுதாழ்ந்த குளிர் மாபெல்லா 
முழைதங்கட்சென்றார்க்கொருக்கு . 

ன் ) துன்னி -நெருங்கி , குழைகொண்டு -தளிர்கொ 
சடு , தாழ்ந்த தாழ்ந்த , குளிர் குளிர்ந்த , மாமெல்லாம் - மா 


மூலமும் உரையும் . 
ங்களெல்லாம் , தங்கண் தம்மிடத்து , சென்றார்க்கு வந்தவர் 
க்கு , ஒருங்கு - ஒருமிக்க, உழை- புகலிடமாவது போல , மன் 
னர் - அரசர் , திருவும் - செல்வமும் , மகளிர் - பெண்களுடைய , 
எழில்- அழகின் , நலமும் தன்மையும் , துன்னியார்சேர்ந்த 
வர், தகல்வேண்டா - தடையில்லாமல் , துய்ப்பர் - அநுபவி 


ப்பர் . எ - று . 


இ - ம் . அரசர் செல்வத்தையும் பெண்கள் நலத்தையும் 
அருகிருந்தோ ரநுபவிப்பார் என்பதாம் . துன்னியார் - எழு 
வாய் , துய்ப்பர் - பயனிலை . 

( எ ) 
தெரியத்தெரியுந்தெரிவிலார் கண்ணும் 
பிரியப்பெரும்படர் நோய்செய்யும் - பெரிய 
வுலவா விருங்கழிச்சேர்ப்பயார்மாட்டுங் 
கலவாமை கோடியுறும் 

( இ - ள் . ) பெரிய - பெரிதாகிய , உலவா -வற்றாத , இரும் - 
மிக்க , கழி - கழியையும் , சேர்ப்ப - கரையையு முடைய பாண் 
டியனே , தெரிவிலார்கண்ணும் தெரிவில்லா ரிடத்தும் , தெ 
ரிய -சிநேகஞ்செய்தறிய , தெரியும் - அவர் குணாகுணந்தெரி 
யும் , பிரிய - அவர் சிநேகம்பிரிய , பெரும் - பெரிய , படர்நோ 
ய் - துன்பநோய் , செய்யும் - செய்யும் , ஆதலால் யார்மாட்டும் - 
பாவரிடத்தும் , கலவாமை -சிநேகியாமையே , கோடியுறும் . 
கோடி பங்கதிகம். எ - று . 

இ - ம் . பாண்டியனே தெளிவிலார் நட்புச் சிநேகஞ்செ 
ய்தறியத் தெரியும் யாவரிடத்துஞ் சிநேகஞ் செய்யாதிருக் 
கை நல்லது என்பதாம் . கல்லாமை-எழுவாய் , கோடியுறும் 
பயனிலை .. 

( அ ) 
கல்லாது போதியாாளும் பெரியவர்கட் 
செல்லாது வைகியவைகலு - மொல்வ 
கொடாஅ தொழிந்தபகறு 

முரைப்பிற் 
படா அவாம்பண்புடையார்கள் 
( இ - ள் . ) பண்புடையார்கள் - நற்குணமுடையாரிடத் 
கல்லாது ரகக்கற்காது, போகிய கழிந்த, நாளும் 


ககச 


நாலடியார் 


ள்களும் , பெரியவர்கண் - பெரியோரிடத்து , செல்லாது - போ 
காது , வைகிய - இருந்த , வைகலும் - நாள்களும் , ஒல்வ - பொ 
ருத்தியவற்றை , கொடா அது கொடுக்காது , ஒழிந்த- கழிந் 
த , பகலும் நாள்களும் , உரைப்பில்சொல்லில் , படா அவா 
ம் - இவை பொருந்தாவாம் 

இ - ம் பெரியோர்களிடத்தில் கற்காத காலமும் தம்மி 
ற்பெரியோரிடத்திற் செல்லாத காலமும் கொடாத காலமு 
ம் உண்டாகாவாம் என்பதாம் . நாள் வைகல் பகல் மூன்று 
ம் - எழுவாய் , படா அவாம் - பயனிலை 

( சு ) 
பெரியார் பெருமைசிறுதகைமையொன்றிற் 
குரியாருரிமையடக்கர் - தெரியுங்காற் 
செல்வமுடையாருஞ்செல்வரேதற் சேர்த்தா 
ரல்லல்களைபவெனின் . 

( இ - ள் . ) பெரியார் பெரியோர்க்கு பெருமை -பெருமை 
யாவது , சிறு தகைமை -பணிந்து நடக்குதல் , ஒன்றிற்கு.ஓ 
ருகல்விக்கு , உரியார் - உரியவர்களுக்கு , உரிமை - தகுதியா 
வது , அடக்கம்- அடங்கியிருக்கை , தெரியுங்கால் - ஆராய்க் 
தால் , தற்சேர்ந்தார் -தன்னைச் சேர்ந்தவர்கள் , அல்லல் -துன் 
பங்களை , களை ப -நீக்குவர் , எனின் - என்றால் , செல்வமுடை 
யாரும் - செல்வமுள்ளவரும் , செல்வரே - செல்வமுள்ளவர்க 
ளே . 

இ - ம் . பெரியோர்க்குப் பணிவும் கற்றோர்க்கடக்கமும் 
செல்வர்க்கீகையும் வேண்டும் என்பதாம் செல்வமுடையா 
ர்.எழுவாய் , செல்வர் பயனிலை ஏ - அசை . ( 40 ) 

பெரியாரைப் பிழையாமை - முற்றிற்று . 


ள . எ- று . 


மூலமும் -உரையும் . 


ககா 


க - ஆம் அதிகாரம் . நல்லினஞ்சேர்தல் . 


அஃதாவது - நன்மையாகிய இனத்தைச் சேர்தல் .. 
அறியாப்பருவத்தடங்காரோடொன்றி 
நெறியல்லசெய்தொழுகியவ்வு - நெறியறிந்த 
நற்சார்வுசாரக்கெடுமேவெயின்று முறுகப் 
புற்பனிப்பற்றுவிட்டாங்கு . 

( இ - ள் .) வெயில் - வெயிலானது , முறுக - அதிகரிக்க, 
புல்- புல்லை, பனிப்பற்று பனியின்பற்று , விட்டாங்கு - விட் 
டாற்போல , அறியாப்பருவத்து சிறுவயதில் , அடங்காரோ 
டு - அடக்கமில்லாருடன் , ஒன்றி - பொருத்தி , நெறியல்ல - தீ 
மைகளை , செய்தொழுகியவ்வும் செய்து நடந்தவையும் , நெ 
றியறிந்த - நன்மார்க்கமறிந்த , நற்சார்வு - நல்லினங்களை , 

சார . 
சேர , கெடும் - கெட்டு விடும் . 

இ - ம் . வெயிலைக்கண்டு பனி நீங்கினாற்போல துன்மார் 
க்கரைச்சேர்ந்த துர்நடக்கை நன்மார்க்கரைச் சேரக்கெடும் 
என்பதாம் . ஒழுகியவ்வும் - எழுவாய் , கெடும் - பயனிலை , ஏ , 
அசை. 

( க ) 
அறமினறநெறியஞ்சுமின் கூற்றம் 
பொறுமின் பிறர்கடுஞ்சொற்போற்று - மின்வஞ்சம் 
வெறுமின்வினை தீயார் கேண்மையெஞ்ஞான்றும் 
பெறுமின் பெரியார்வாய்ச்சொல் . 

( இ - ள் . ) அறம் -தருமத்தின் , நெறி- வழியை , அறிமின் - 
அறியுங்கள் , கூற்றம் - இயமனுக்கு , அஞ்சுமின் - பயப்படுங் 
கள் , பிறர் - அயலாருடைய , கடுஞ்சொல் - கொடுஞ்சொல்லை , 
பொறுமின்- பொறுத்துக்கொள்ளுங்கள் , வஞ்சம்-வஞ்சகத் 
தை , போற்றுமின் - வாராது போற்றுங்கள் , வினை -தீவினையு 
ள்ள , தீயார் கொடியவர் , கேண்மை - சிசேகத்தை , வெறுமி 
ன் -வெறுத்து விடுங்கள் , எஞ்ஞான்றும் - எந்நாளும் , பெரி 
யார் பெரியோர்கள் , வாய்ச்சொல் -வாயிற்பிறக்குஞ் சொல் 
லை , பெறுமின் பெறுங்கள் . எ - று . 


ககக 


நாலடியார் 


இ - ம் . தருமத்தை பறியுங்கள் இயமனுக் கஞ்சுங்கள் 
கொடுஞ்சொல்லைப் பொறுங்கள் வஞ்சனைவாராது காத்து 
க்கொள்ளுங்கள் தீயவர் நட்பைவிடுங்கள் பெரியோர் சொல் 
லைப் பொறுங்கள் என்பதாம் . நீங்கள் -தோன்றாஎழுவாய் , 
பெறுமின் - பயனிலை . 

( உ ) 
அடைந்தார்பிரிவுமரும்பிணியுக்கேடு 
முடங்குடம்புகொண்டார்க்குறலாற் றொடங்கிப் 
பிறப்பின்னாதென்றுணரும்போறிவினாரை 
யுறப்புணர்கவம்மாவென்னெஞ்சு. 

( இ - ள் .) அடைந்தார்- அடைந்தவரை, பிரிவும் - பிரித 
லும் , அரும் - அரிய , பிணியும் நோய்களும் , கேடும் மரணமு 
ம் , உடம்பு உடம்பை , கொண்டார்க்கு கொண்டவர்க்கு , உ 
டங்கு -உடனே , உறலால் - வரலால் , தொடங்கி -வினைதொட 
ங்கி , பிறப்பு -வரும்பிறப்பு , இன்னாதென்று- துன்பமென்று , 
உணரும் - அறியும் , பேரறிவினாரை - பெரியோரை , என்னெ 
ஞ்சு - என் மனம் , உற- சிக்கென , புணர்க - பிணிப்பதாக . எ - 

இ - ம் . பெரியோரை என் மனம் பிணிக்கக்கடவது என் 
பதாம் . நெஞ்சு - எழுவாய் , புணர்க - பயனிலை , பேரறிவினா 
ரை - செயப்படுபொருள் , இலக்கணத்திரட்டு அம்மவுரை 
பசைகே ளென்றாகும். 

( x ) 
இறப்பநினையுங்காலின்னாதெனினும் 
பிறப்பினையாருமுனியார் - பிறப்பினுட் 
பண்பாற்று நெஞ்சத்தவர்களோடெஞ்ஞான்று 
நண்பாற்றிகட்கப்பெறின். 

( இ - ள் ) பிறப்பினுள்- பிறப்புள் . பண்பு - ற்குணங்களை 
ஆற்றும் - சுமந்திருக்கும் , நெஞ்சத்தவர்களோடு- மனமுள்ள 
நல்லோருடன் , எஞ்ஞான்றும் - என்னாளும் , நண்பாற்றி - சிரே 
கஞ்செய்து , நட்கப்பெறின்-சிநேகிக்கப்பெற்றால் , இறப்ப - 
மிகவும் , நினையுங்கால் - நினைந்தால் , இன்னாதெனினும் - துன் 
பமானாறும், பிறப்பினை - பிறவியை , யாரும் - யாவரும் , முனி 
யார் வெறுக்கார் எ - று . 


ககா 


மூலமும் உரையும் . 
இ - ம் . பிறப்புத் துன்பமாயினும் பெரியோரைச் சிநே 
கித்தால் அப்பிறப்பை வெறுக்கார் என்பதாம் . யாரும்- எழு 
வாய் , முனியார் பயனிலை , பிறப்பினை- செயப்படுபொருள் . 

வரங்கண நீருரவுநீர்ச்சேர்ந்தக்காற் 
பேரும்பிறிதாகித்தீர்த்தமா - மோருங் 
குலமாட்சியில்லாருங்குன்றபோனிற்பர் 
நலமாட்சிகல்லாரைச்சார்ந்து . 

( இ - ள் ) ஊர் - ஊரில் , அங்கண நீர்- சலதாரைநீர் , உரவு 
நீர் - மிகுந்த நீரை , சேர்ந்தக்கால் - சேர்ந்தால் , பேரும் பெய 
ரும் , பிறிதாகி - வேறாகி , தீர்த்தமாம் - தீர்த்தமாகும் , ( அது 
போல ) குலமாட்சி - குலப்பெருமை , இல்லாரும் இல்லாதவ 
ரும் , நலமாட்சி - நற்பெருமையுள்ள , நல்லாரை - நல்லோ 
ரை , சார்ந்து சேர்ந்து , குன்றுபோல் - மலைபோல் , நிற்பர் 
உயர்ந்து நிற்பர் . எ-று . 

இ.ம். சலதாரை நீர் பெருவெள்ளத்தைச் சேர்ந்து தீர் 
தமாகும் அதுபோல உயர்ந்தோரைச் சேர்ந்ததாழ்ந்தோ 
ரும் உயர்ந்தோராவர் என்பதாம் . குலமாட்சியில்லார் - எழு 
வாய் , நிற்பர்- பயனிலை , ஒரும்- அசை . 

( ரு ) 


ஒண்கதிர்வாண்மதியஞ்சேர்தலாலோங்கிய 
வங்கண் விசும்பின் முயலும் - தொழப்பா உங் 
குன்றியசீர்மையராயினுஞ்சீர்பெறுவர் 
குன்றன்னார் கேண்மைகொளின் . 

( இ -ள் . ) ஒண் - ஒள்ளிய , கதிர் - கிரணங்களையுடைய , 
வாள் - பிரகாசிக்கும் , மதியம் - சந்திரனை , சேர்தலால் - அடை 
தலால் , ஓங்கிய - உயர்ந்த , அம் - அழகிய , கண் -இடமுடைய , 
விசும்பின் - ஆகாயத்துள்ள, முயலும் - முயலும் , தொழப்படு 
உம்- வணங்கப்படும் , ( அதுபோல ) குன்றிய குறைந்த , சீர் 
மையராயினும் - சிறப்புடையரானாலும் , குன்றன்னார் - மலை 
கர் பெருமையோர், கேண்மை -சிசேகத்தை , கொளின் கொ 
ண்டால் , சீர்பெறுவார் - சிறப்படைவர் . எ - று . 


கஅ 


நாலடியார் 


இ - ம். சந்திரனைச் சேர்ந்த களங்கமுந் தொழப்படும் 
அதுபோல பெரியோரைச் சேர்ந்த சிறியோருஞ் சிறப்ப 
டைவர் என்பதாம் . கேன்மை கொள்பவர் - தோன்றாஎழு 
வாய் , பெறுவர்-பயனிலை, சீரை - செயப்படுபொருள் ( சு ) 

பாலோடளாய நீர்பாலாகுமல்லது 
நீராய் நிறந்தெரிந்து தோன்றாதார் - றேரிற் 
சிறியார்சிறுமையுந் தோன்றாதாநல்ல 
பெரியார்பெருமையைச்சார்ந்து . 

( இ - ள் . ) பாலோடு பாலுடன் , அளாய - கலந்த , நீர் - நீ 
ரானது , பாலாகும் - பால்போலாம் , அல்லது - அல்லாமல் , நீ 
ராய் - நீர்போலாய் , நிறம் - நிறம் , தெரிந்து- விளங்கி , தோன் 
றாது - தெரியாது , ( அதுபோல ) தேரில் - ஆராயில் , நல்ல - நல் 
ல , பெரியார் பெரியோர் , பெருமையை பெருந்தன்மையை , 
சார்ந்து - சேர்ந்து , சிறியார் -சிறியோருடைய , சிறுமையும் - 
இழிதன்மையும் , தோன்றாது - தெரியாது. எ - று . 

உ - ம் . பாலைச் சேர்ந்த நீரும்பால் போலாம் அது போல் 
பெரியோரைச் சேர்ந்த சிறியோரிழிவுந்தோன்றாது என்ப 
தாம் . சிறுமை - எழுவாய் , தோன்றாது - பயனிலை , ஆம் - இரண் 
டும் - அசைகள் . 

( எ ) 
கொல்லையிரும்புனத்துக்குற்றியடைந்தபு 
லொல்சாவேயாகுமுழ வருழு - படைக்கு 
மெல்லியரேயாயினு நற்சார்வு சார்ந்தார் மேற் 
செல்லாவாஞ்செற்றார் சினம் . 

( இ - ள் .) கொல்லை கொல்லையில் , இரும் - பெரிய , புன 
த்து புனத்திலே , குற்றி- மரக்கட்டைபை , அடைந்த சேர்ந் 
த , புல - புல்லானது ,உழவர் - பயிர் செய்வோர் ,உழு உழுகிற , 
படைக்கு - கலப்பைக்கு , ஒல்காவாம் - அசையாவாகும் , 
( அதுபோல ) மெல்லியராயினும் மெல்லியரானாலும் , நற்சா 
ர்வு -நல்ல சார்வை , சார்ந்தார்மேல் - சேர்ந்தவரிடத்து , செற் 
சார் -பகைவருடைய,சினம் - கோபங்கள், செல்லா -செல்லமா 
ட்டாவாம் . எ - று . 


மூலமும் உரையும் . 


ககக 


இடம் . மரக்கட்டைபைச் சார்ந்த புல் கலப்பைக் கசை 
யாது அதுபோல வலியாரைச்சேர்ந்த மெலியாரிடத்துப் 
பகைவர் கோபஞ்செல்லாது என்பதாம் . சினம் - எழுவாய் , 
செல்லா - பயனிலை , ஏ - இரண்டும் ஆம் - ஒன்றும் அசை ( இ 
க்கணத் திரட்டு ) ஆவென்விகுதி பன்மைமுற் றெதிர்மறை.. 

நிலகலத்தானந்தியநெல்லேபோற்றத்தங் 
குலநலத்தாலாகுவர் சான்றோர் - நலகலத்தைத் 
தீ .வளிசென்றுசிதைத்தாங்குசான்றாண்மை 
தீயினஞ்சேரக்கெடும் . 

( இ - ள் ) நிலம் நிலத்தில் , நலத்தால் நன்மையால் , நந்தி 
ய - வளர்ந்த , நெல்லேபோல் - நெல்லைப்போல , தத்தம்- அவர 
வருடைய , குலம் - குலத்தின் , நலத்தால்நன்மையால் , சான் 
றோர் பெரியோர் , ஆகுவர் . ஆவர் , கலம் - கப்பலின் , நலத் 
தை - நன்மையை , தீவளி- தீக்காற்று , சென்று போய் , சிதை 
த்தாங்கு - கெடுத்தாற்போல , சான்றாண்மை - பெரியோர் தன் 
மை , தீயினம் - தீயவினத்தை , சேர - அடைய , கெடும் கெட்டு 
விடும் . எ - று . 

இ - ம் . கடுங்காற்றுக் கப்பலைக் கெடுத்தாற்போல நல் 
லினத் தீயினத்தைச் சேரக்கெடும் என்பதாம் . 

மனத்தான் மறுவிலரேனுந்தாஞ்சேர்ந்த 
வினத்தாலிகழப்படுவர் - புனத்து 
வெறிகமழ் சந்தனமும் வேங்கையும் வேமே 
யெறி புனந்தீப்பட்டக்கால் . 

( இ - ள் . ) எறிபுனம் -வெட்டப்பட்டவனம் , தீப்பட்டக் 
கால் - தீப்பட்டால் , புனத்து - வனத்தில் , வெறி.வாசனை , கம 
ழ் - வீசும் , சந்தனமும் - சந்தனமரமும் , வேங்கையும் - வேங் 
கைமரமும் , வேம் - வேகும் , ( அதுபோல ) மனத்தால் - மன 
தால் , மறுவிலரேனும் - குற்றமிலரானாலும் , தாஞ்சேர்ந்த - 
தாங்கள் சேரப்பட்ட , இனத்தால் - தீயவினத்தால் , இகழப் 
படுவர் - இகழப்படுவார்கள். எ - று , 


க 20 


நாலடியார் 


இ-ம். காடுதீப்பட்டால் அதைச் சார்ந்த மரங்கள் வே 
கும் , அதுபோலக் குற்றமற்றவரானாலும் தீயவினத்தைச் 
சேர்ந்தால் இகழப்படுவார்கள் என்பதாம் மறுவிலர் எழு 
வாய் , இகழப்படுவர் - பயனிலை , ஏ - அசை . 

நல்லினஞ்சேர்தல் - முற்றிற்று . 


( க ) 


கசு - ம் அதிகாரம் . பெருமை . 


அஃதாவது பெருந்தன்மையைச் சொல்லுதலாம் . 
ஈதலிசையாதிளமைசேணீங்குதலாற் 
காதலவருக்கருத்தல்லர் - காதலித் 
தாதுராமென்னுமவாவினைக்கைவிட்டுப் 
போவதேபோலும் பொருள் . 

( இ - ள் .) ஈதல் - கொடுத்தல், இசையாது பொருந்தாது , 
இளமை - இளமைப்பருவம் , சேண் - தூரத்தில் , நீங்குதலால் - 
நீங்கலால் , காதலவரும் -இச்சையுள்ள பெண்களும் , கருத்த 
ல்லர் -கருத்துள்ள வரல்லர் , காதலித்து - இச்சித்து , ஆதுகா 
மென்னும் சாம்வாழக்கடவோமென்னும் , அவாவினை- ஆசை 
யை , சைவிட்டு - சைவிட்டு , போவது-துறந்துபோவது ,பொ 
ருள் பொருளாம் . 

இ - ம் ஆசையை விட்டுத் துறப்பதே பொருளாகும் , 
என்பதாம் , பொருள் - எழுவாய் , போவது- பயனிலை , போ 
லும் - ஏ - அசைகள் . 

( ச ) 
இற்சார்வினே மாந்தேமீங்கமைந்தேமென்றெண்ணிப் 
பொச்சாந்தொழுகுவர்பேதையா - ரச்சார்வ 
நின்றன போன்று நிலையாவெனவுணர்ந்தா 
சென்றும்பரிவதிலர் . 

( இ - ள் .) இற்சார்வின் - இல்வாழ்க்கையில் , ஏமாந்தோ 
ம் - மகிழ்ச்சியடைந்தோம் , ஈக்கு இவ்விடத்து , அமைந்தே 
மென்று - யாவும் நிறைவுற்றோமென்று , எண்ணி - நினைத்து , 


மூலமும் உரையும் . 
பொச்சாந்து மறந்து , ஒழுகுவர் - நடப்பர் , பேதையார் 
அறிவில்லார் , அச்சார்வு - அவ்வில் வாழ்க்கை , நின்றன போ 
ன்று - நின்றன போலானவை , நிலையாவென - நில்லாவென , 
உணர்ந்தார்- அறிந்தார் , என்றும் - எந்நாளும் , பரிவதிலர் 
விசனப்படார் . எ - று . 

இ -ம் . அறிவீனர் இல்வாழ்க்கையையிச்சித்து நடப்பார் 
அறிவுளோர் அவ்வாழ்க்கையைச் சிந்தித்துத்துன்ப மடை 
யார் என்பதாம் , பேதையார் - எழுவாய் , ஒழுகுவர் - பய 
னிலை , உணர்ந்தார் - எழுவாய் , பரிவதிலர் -பயனிலை. ( உ ) 

மறுமைக்குவித்து மயலின்றிச்செய்து 
சிறுமைப்படாதே நீர்வாழ்மி - னறிஞராய் 
நின்றுழி நின்றேநிறம் வேறாங்காரண 
மின்றிப்பலவுமுள . 

( இ - ள் .) மறுமைக்கு - மறுபிறப்பிற்கு , வித்து -வித்தான 
தருமங்களை , மயலின்றி - மயக்கமில்லாமல் , செய்து செய்து , 
சிறுமை - துன்பம் , படாது . உண்டாகாமல் , நீர் - நீங்கள் ,, 
வாழ்மின் - வாழுங்கள் , அறிஞராய் - விவேகிகளாய் , நின்றுழி 
நின்று - நின்றநிலையிலேநின்று , நிறம் - குணம் , வேறாங்கார 
ணம் வேறுபடு முகாந்திரம் , இன்றி இல்லாமல் , பலவுமுள - 
பலவுமுள்ளன . எ - று . 

இ -ம் . நீங்கள் தருமத்தைச் செய்து வாழுங்கள் அறி 
வாள்களாயிருந்து தருமஞ்செய்யாது குணம் வேறுபடுதல் 
பலவிருக்கின்றன என்பதாம் . நீர் -எழுவாய் , வாழ்மின் - பய 
னிலை, பலவும் - எழுவாய் , உள - பயனிலை , ஏ -உம்- அசை 

( கூ ) 
உறைப்பருக்கால சமுததர்க்கேணி 
யிறைத்துணினுமூரசந்துமென்பர் - கொடைக்கடனுஞ் 
சா அஅயக்கண்ணும் பெரியோர் போன் மற்றைய 
ராஅஅயக்கண்ணுமரிது . 

( இ - ள் . ) உறைப்பு - மழை , அருங்காலத்து - இல்லாக் 
காலத்து , ஊற்று நீர்ஊற்றுநீருள்ள , கேணி - குளமானது . 

11 


. 


கஉஉ 


நாலடியார் 


இரைத்து - நீரை இரைத்து , உணினும் -உண்டாலும் , ஊராற் 
றும் -ஊரைக்காப்பாற்றும் , என்பர் - என்று சொல்வர் , அது 
போல் கொடை - தியாகத்தின் , கடனும் - முறைமையும் ,சா 
அஅயக்கண்ணும் - தளர்ந்தவிடத்தும் , பெரியார் போல் - பெ 
ரியோர்களைப்போல் , மற்றையார் சிறியோர்கள் , ஆ அ அயக் 
கண்ணும் - செல்வமுண்டாயினும் , அரிது - செய்தல் அரிது . 


- 


( ச ) 


சு 


இ - ம் . பெரியோர் செய்தல்போல சிறியோர்செய்தலரி 
து என்பதாம் . செய்தல் - தோன்றாஎழுவாய் , அரிது - பய 
னிலை . 

உறுபுனறந்துல கூட்டியறுமிடத்துங் 
கல்லூற்றுழியூறுமாறே போற்- செல்வம் 
பலர்க்காற்றிக்கெட்டுலந்தக்கண்ணுஞ்சிலர்க் காற்றிச் 
செய்வர்செயற்பாலவை . 

( இ - ள் . ) உறு- மிக்க , புனல்-நீரை , தந்து - கொடுத்து , 
உலகு.உலகத்தை , ஊட்டி -உண்பித்து , அறுமிடத்தும் - 
நீரற்றகாலத்தும் , கல் - தோண்டின , ஊற்றுழி ஊற்றுக்குழி 
யிடத்து , ஊறும் ஊறுகின்ற , ஆறேபோல் - ஆறுபோல , செ 
ல்வம் - பாக்கியத்தை , பலர்க்கு பலருக்கும் , ஆற்றி - கொடு 
த்து , கெட்டு - கெட்டு , உலந்தக்கண்ணும் - அழிந்தாலும் , 
சிலர்க்கு - சிலருக்கு , ஆற்றி - கொடுத்து , செயற்பாலவை 
செய்யத்தக்க தருமங்களை , செய்வர்- பெயோர் செய்வார் . 
-று . 

இ - ம். மழையில்லாத நாளிலும் ஆறுஊற்று நீர் கொடு 
க்கும் அதுபோல செல்வமழிந்தாலும் பெரியோர் செய்யுந் 
தருமங்களைச்செய்வார் என்பதாம் . பெரியோர் - தோன்றா 
எழுவாய் , செய்வர் - பயனிலை , செயற்பாலவை - செயப்படு 
பொருள் , ஏகாரம் - அசை , 

( 5 ) 
பெருவரைநாடபெரியோர்கட்டீமை 
கருரைமேற்சூடேபோற்றோன்றுங் - கருநரையைக் 
கொன்றன்னவின்னாசெயினுஞ்சிறியார்மே 
லொன்றானுந்தோன்றாக்கெடும் . 


மூலமும் உரையும் . 


. 


இ - ள் .) பெரு- பெரிய , வரை- மலையையும் , 
நாட்டையுமுடைய பாண்டியனே , பெரியோர்கண் - பெரி 
யோரிடத்துண்டாம் , தீமை - குற்றம் , கரும் - பெரிய , நரை - 
இடபத்தின் , மேல் மீதுகின் மேலிருக்கும் , சூடேபோல் - 
திமிலைப் போல , தோன்றும் - காணப்படும் , கரும் - பெரிய , 
நரையை -இடபத்தை , கொன்றன்ன - கொன்றாற்போலும் , 
இன்னா-குற்றங்களை , செயினும்-செய்தாலும் , சிறியார்மே 
ல் - சிறியவரிடத்து , ஒன்றானும் - ஒரு குற்றமும் , தோன்றா - 
தோன்றாமல் , கெடும் - கெட்டுவிடும் எ - று , 

இ - ம் . பாண்டியனே பெரியோர்கள் செய்த குற்றம் பி 
ரகாசமாய்க்காணப்படும் சிறியோர்கள் செய்த குற்றம் கா 
ணப்படாது என்பதாம் . தீமை - எழுவாய் , தோன்றும் - பய 
னிலை , குற்றம்- தோன்றா எழுவாய் , கெடும் - பயனிலை . ( சு ) 

இசைந்தசிறுமையியல்பிலாதார்கட் 
பசைந்ததுணையும்பரிவா - மசைந்த 
நகையேயும் வேண்டாதநல்லறிவினார்கட் 
பகையேயும்பாடுபெறும் 

( இ - ள் ) சிறுமை - அற்பமும் , இசைந்த - பொருந்திய , 
இயல்பு -நற்குணம் , இலாதார்கண் - இல்லாதாரிடத்து ,பசை 
ந்த - நட்புக்கொண்ட , துணையும் - அளவும் , பரிவாம் - துன் 
பமாகும் , அசைந்த -தளர்ந்த , நகையேயும் மகிழ்ச்சியிலும் , 
வேண்டாத -தீமையை விரும்பாத , பாடுபெறும் பெருமை 
யடையும் . எ - று . 

இடம் . சிறியவர்களிடத்திற்கொண்ட சினேகம் துன்ப 
ந்தரும் பெரியவர்களிடத்திற் கொண்டபகையும் பெருமை 
தரும் என்பதாம் பசைந்ததுணை - எழுவாய் , பரிவாம் - பய 
னிலை , பகை- எழுவாய் , பெறும் - பயனிலை. 

( எ) 
மெல்லிய நல்லாருண்மேன்மையதுவிறந் 
தொன்னாருட்கூற்றுட்குமுட்குடைமை - யெல்லாஞ் 
சலவருட்சாலச்சலமேநலவரு 
ணன்மை வரம்பாய்விடல் . 


நாலடியார் 
( இ - ள் . ) மெல்- மெல்லிய , இயல் - கற்குணமுடைய , கல் 
லாருள் -பெண்களிடத்து , மேன்மை-மேன்மை செலுத்துக , 
அதுவிறந்து- அஃதொழிந்து , ஒன்னாருள் - பகைவரிடத்து , 
கூற்று - இயமன் , உட்கும் - அச்சந்தரும் , உட்குடைமை - 
அச்சத்தைச்செலுத்துக , எல்லாம் - முற்றும் , சலவருள் - 
பொய்யரிடத்து , சால-மிகவும் , சலமே - பொய்யே செலுத் 
துக , நலவருள்-நல்லவரிடத்து , நன்மை நன்மையை , வரம் 
பாய் - அளவாய் , விடல் -செலுத்துக . எ - று . 

இ - ம் . பெண்களிடத்து மேன்மையையும் , பகைவரி 
டத்து அச்சத்தையும் , பொய்யரிடத்துப் பொய்யையும் , 
நல்லவர்களிடத்து நன்மையையும் செலுத்தக்கடவாய் என் 
பதாம் . நீவிர் தோன்றா எழுவாய் , செலுத்துக - பயனிலை . ( ) 

கடுக்கியொருவன் கடுங்குறளை பேசி 
மயக்கிவிடினுமனப்பிரிப்பொன் - றின்றித் 
துளக்கமிலாதவர் தூயமனத்தார் 
விளக்கினுளொண்சுடரேபோன்று . 

( இ - ள் . ) கடுக்கி கடிமையாகி , ஒருவன் - ஒருவன் , கடுக் 
குறளை பொல்லாத சொற்களை , பேசி சொல்லி, மயக்கிவிடி 
னும் - மயக்கினாலும் , மனம் - தம்மனத்து , பிரிப்பு - வேறுபாடு , 
ஒன்றின்றி -ஒன்றில்லாமல் , விளக்கினுள் - தீபத்துள் , ஒள் - 
ஒள்ளிய , சுடரேபோன்று - தீபம்போலாகி , துளக்கமிலாத 
வர் - அசைவில்லாதவர் , தூயமனத்தார் - பரிசுத்தமனமுடை 


யார் . எ -று . 


இடம் . ஒருவன் கொடுஞ்சொற்களைச் சொல்லி மயக் 
கினாலும் வேறுபடாமல் நிற்பவரே பரிசுத்த மனமுடைய 
வர் என்பதாம் . துளக்கமிலாதவர்- எழுவாய் , ஏயமனத்த 
வர் -பயனிலை , 

முற்றுத்தந்தத்தினை நாளுமறஞ்செய்து 
பற்றுத்தந்தத்சவர்சான்றவ - ரத்துத்து 
முக்குற்றநீக்கிமுடியுமளவெல்லார் 
சக்கத்துணீக்கிவிடும் . 


கட்டு 


மூலமும் உரையும் . 
( இ - ள் . ) முற்றுத்தும்- முன்புண்ணும் , துத்தினை -உண 
வை , நாளும் - எந்நாளும் , அறம் - தருமம் , செய்து-செய்து , 
பிற்றுத்து - பின்புண்ணுமுணவை , துத்துவர் - உண்ணு 
வர் , சான்றவர் - பெரியோர் , அத்துத்து - அவ்வுணவு , முக் 
குற்றம் - மூன்று குற்றங்களும் , நீக்கி - தள்ளி , முடியுமள 
வெல்லாம் - கிடைக்குமளவெல்லாம் , துக்கத்துள் -துன்பத்தி 
லிருந்து , நீக்கிவிடும் - நீக்கும் . எ - று . 

இ - ம் முக்குற்ற மற்றுவந்த உணவு துக்கத்தை விட்டு 
நீங்கும் என்பதாம் . குற்றம் மூன்று - களவுசெய்தல் வஞ்சி 
த்தல் யாசித்தல் , அத்துத்து - எழுவாய் , நீக்கிவிடும் பயனிலை. 

பெருமை - முற்றிற்று . 


உய - ம் அதிகாரம் தாளாண்மை . 


அஃதாவது முயற்சி செய்தலாம் . 
கோளாற்றக்கொள்ளாக்குளத்தின் கீழ்ப்பைங்கூழ்போற் 
கேளீவதுண்டுகிளைகளோ - துஞ்சுக 
வாளாடு கூத்தியர்கண்போற்றடுமாறுந் 
தாளாளர்க்குண்டோதவறு . 

( இ - ள் . ) கோள் - நீர்கொள்ளுதல் , ஆற்ற - மிகவும் , 
கொள்ளா - கொள்ளாத , குளத்தின்கீழ் - குளத்தின் கீழே , 
பைங்கூழ் போல் - பசிய பயிர்போல , கேள் - இனத்தார் , 
ஈவது கொடுப்பதை , உண்டு- புசித்து , கிளைகள் -இனத்தார் , 
துஞ்சுக -இறக்கக்கவர்கள் , வாளாடு - வாள் கொண்டுசுழற் 
றும் , கத்தியர் - கூத்தாடுவோர் , கண்போல் - கண்ணைப் 
போல , தடுமாறும் -புடைபெயர்ந்து நிற்கும் , தாளாளர்க்கு 
முயற்சி செய்வார்க்கு , தவறு -பொருண்முட்டுப்பாடு , உண் 
டோ - இல்லை எ.று. 

இம் முயற்சி செய்வார்க்கு யாதொருகுறையுமில்லை 
என்பதாம் . கிளைகள் எழுவாய் , துஞ்சுக - பயனிலை, தவறு - 
எழுவாய் , உண்டோ பயனிலை , ஓ - அகை 


நாலடியார் 


நின் 


றதூ உங் 


டுகோடாகிய தரிடை 
காழ்கொண்டகண்ணேகளிறணைக்கு- கந்தாம் 
வாழ்தலுமன்னதகைத்தேயொருவன்றான் 
றாழ்வின்றித் தன்னைச்செயின் . 

( இள் ) ஆடு - அசைகின்ற , கோடாகி - கொம்பாகி , அத 
ரிடை - வழியிடத்து , நின்ற தூ உம் -நின்றதுவும் , காழ் - வை 
ரம் , கொண்ட கொண்ட , கண்ணே -இடத்தே , களிறு - யா 
னையை , அணைக்கும் சேர்த்துக்கட்டும் , கந்தாகும் - தறியா 
கும் , ஒருவன் - ஒருவன் , தாழ்வு - தாழ்ச்சி , இன்றி - இல்லா 
மல் , தன்னைச் செயின் - முயற்சியில் தன்னையாக்கிக் கொண் 
டால் , வாழ்தலும் - செல்வமுடையனாதலும் , அன்னதகைத் 
தே - அத்தன்மையாம் எ - று . 

இ - ம் . இளைய மரமுற்றினால் யானை கட்டலாம் , ஒருவன் 
முயற்சி செய்வானானால் வாழலாம் என்பதாம் . வாழ்தல் - 
எழுவாய் , தசைத்து - பயனிலை , தான்- அசை, வைரத்தின் 
பகுதி-வோம் , வீரசோழியத்திற்காண்க. 

( உ ) 
உறுபுலியூனிரையின்றியொருநாட் 
சிறுதேரைபற்றியுந் தின்னு - மறிவினாற் 
காற்றொழிலென்று கருதற்கையினான் 
மேற்றொழிலுமாங்கேமிகும் . 
( இ - ள் . ) உறு - பலமுற்ற , புலி - புலி , ஊன் - இறைச்சி , 
ரை - உணவு , இன்றி - இல்லாமல் , ஒருநாள் - ஒருதினம் , 
சிறுதேரை -சிறிய தவளையை , பற்றியும் பிடித்தும் ,தின்னும் - 
உண்ணும் , ( ஆதலால் ) அறிவினால் - அறிவால் , காற்றொழி 
லென்று - அற்பத்தொழிலென்று , கருதற்க- நினையா தொ 
ழிக , கையினால் - முயற்சியால் , மேற்றொழிலும் மேலான தொ 
ழிலும் , மிகும் மிகும் . எ- று . 

இ ம் . புலி இரை இல்லாவிடில் , சிறு தவளையையும் 
என்னும் ஆகையால் அற்பத்தொழிலென்றெண்ணாதே அது 
வே பெரிய தொழிலாகும் என்பதாம் . மேற்ஜெழில் - எழு 
வாய் , மிகும் பயனிலை, ஆக்கு - ஏ - அசைகள் . 


கஉஎ 


மூலமும் உரையும் . 
சையாதெனினுமியற்றியோராற்றா 
லசையாதுநிற்பதாமாண்மை - யிசையுங்காற் 
கண்டறிரையலைக்குங்கானலந்தண்சேர்ப்ப 
பெண்டிரும் வாழாரோமற்று . 

-ள் .) கண்டல் - முள்ளிச்செடியை , திரை - அலைகள் , 
அலைக்கும் - ஒதுக்கும் , கானலம் - உப்பளத்தையும் , தண் - 
குளிர்ந்த, சேர்ப்ப - கடற்கரையையுமுடைய பாண்டியனே , 
இசையாதெனினும் - முயற்சி பொருந்தா விடிலும் , இயற்றி - 
முயற்சிசெய்து , ஒராற்றால் - ஒருவழியால் , அசையாது . 
தளராமல் , நிற்பதாம் - நிற்பதாகும் , ஆண்மை - ஆண்மை மத் 
திறம் , இசையுங்கால் - முயற்சி பொருந்தும் கில் , பெண்டி 
ரும் -பெண்பிள்ளைகளும் , வாழாரோ- வாழ்வார்கள் . எ - று . 

இ - ம் . பாண்டியனே முயற்சிபொருந்தா விடினும் 
மேன்மேலு முயற்சி செய்து வாழ்தல் ஆண்மைத்திறம் முய 
ற்சி பொருந்துமானால் பெண் பிள்ளைகளும் வாழ்வார்கள் 
என்பதாம் . ஆண்மை- எழுவாய் , நிற்பதாம்-பயனிலை, மற்று 


அசை . 


நல்லகுலமென்றுந்தீயகுலமென்றுஞ் 
சொல்லளவல்லாற்பொருளில்லை- தொல்சிறப்பி 
னொண்பொருளொன்றோதவங்கல்வியாள் வினை 
யென்றிவற்றானாகுங்குலம் . 

( இ - ள் . ) நல்லகுலமென்றும் - நல்லகுல மென்றும் , தீய 
குல மென்றும் கெட்டகுலமென்றும் , சொல்லளவல்லால் 
சொல்லுமளவல்லாமல் , பொருளில்லை - யாதொரு பொருளு 
மில்லை , தொல் - பழைய , சிறப்பின் - சிறப்புடைய , ஒண் - ஒள் 
ளிய , பொருள்- பொருளும் , தவம் - தவமும் ,கல்வி - கல்வியும் , 
ஆள்வினை - முயற்சியும் , என்றிவற்றான் - என்று சொல்லிய 
விவைகளால் , குலம் - குலம் , ஆகும் -ஆம். எ - று 

இ - ம் . பொருள் தவம் கல்வி தொழில் இவற்றாற் குல 
மாகும் என்பதாம் குலம் - எழுவாய் , ஆகும்- பயனிலை , ஒன் 
றோ - இடைச்சொல் . 

( C ) 


கஉஅ 


நாலடியார் 


ஆற்றுந் துணையுமறிவினையுள்ளடங்கி 
யூக்கமுரையாருணர்வுடையா - ரூக்க 
முறுப்பினாலா ராயுமொன்மையுடையார் 
குறிப்பின் கீழ்ப்பட்டதுலகு . 

( இ - ள் . ) ஆற்றும் -செய்யுங்காரியம் , துணையும் - முடியு 
மளவும் , அறிவினை - அறிவை , உள்ளடக்கி - தம்முள்ளடக்கி , 
ஊக்கம் - தன்வலிமையை , உணர்வுடையார் - அறிவுடையார் , 
உரையார் - பிறரறியச்சொல்லார், ஊக்கம் - பிறர்வலிமையை , 
உறுப்பினால் 

- அவயவத்தால் , ஆராயும் - விசாரிக்கும் , ஒண் 
மையுடையார் - அறிவையுடையவர் , குறிப்பின் கீழ் - அவர் 
குறிப்பினிடத்து , உலகு- உலகமானது , பட்டது - தங்க 


யது . எ - று . 


. 


இ - ம் , அறிவுடையோர் தமது காரியமுடியுமளவும் 
தமது வலிமையைச் சொல்லார்கள் , உலகு - அறிவுடையோர் 
குறிப்பிற்றக்கியது என்பதாம் . உணர்வுடையார் - எழுவாய் ) 
உரையார்.பயனிலை , ஊக்கம் செயப்படுபொருள் . 

சிதலைதினப்பட்டவாலமரத்தை 
மதலையாய் மற்றதன் விழுன்றி - யாங்குக் 
குதலைமைதந்தை கட்டோன்றிற்றான் பெற்ற 
புதல்வன் மறைப்பக்கெடும் . 

( இ - ள் . ) சிதலை - செல் , தினப்பட்ட -தின்னப்பட்ட , ஆ 
லமரத்தை - ஆலமரத்தை , அதன் - அம்மரத்தில் , வீழ்-வீழ்ந் 
வீழ் , மதலையாய்- பற்றுக்கோடாய் , ஊன்றியாங்கு - தாங் 
கினாற்போல , தத்தைகண் - தன்பிதாவிடத்து , குதலைமை . 
தளர்ச்சி , தோன்றில் தோன்றினால் , தான் பெற்ற-தானீன்ற , 
புதல்வன் - பிள்ளை , மறைப்பதன் முயற்சியால் மறைக்க , 
கொம் - கெட்டுவிடும் . எ - று . 

இ - ம் . ஆலமரத்தைவீழ் தாங்கினாற்போலப் பிதாவிட 
த்துத்தளர்ச்சி தோன்றில் பிள்ளை தாங்குவான் என்பதாம் . 
சூதலைமை - எழுவாய் , கெடும் - பயனிலை , மற்று - அசை . ( எ ) 


மூலமும் உரையும் . 


கஉக 


ஈனமாயில்லிருந்தின்றி விளிரினு 
மானந்தலைவருவசெய்பவோ - யானை 
வரிமுகம் புண்படுக்கும் வள்ளுகிர்நோன்றா 
ளரிமாமதுகையவர் 

( இ - ள் . ) யானை -யானையினது , வரிமுகம் - புள்ளியுடை 
யமுகத்தை , புண்படுக்கும் - புண்செய்யும் , வள் - கூரிய,உகிர் - 
நகத்தையும் , நோன்றாள் - வலியகாலையுமுடைய , அரிமா- 
சிங்கத்தினது , மதுகையவர் - வலியுள்ளவர் , ஈனமாய் - இழி 
வாய் , இல்லிருந்து -வீட்டிலிருந்து , இன்றி - முயற்சியில்லா 
து , விளியினும் - இறந்தாலும் , மானம் - குற்றம் , தன் தம் 
மிடத்து , வருவ - வருக்காரியங்களை , செய்பவோ - செய் 
வாரோ . எ - று . 

இ - ம் சிங்கம் போலும் வலிமையுள்ளவர் முயற்சியில் 
லாது வீட்டிலிருந்தழியினும் குற்றமுள்ள காரியங்களைச் 
செய்யார்கள் என்பதாம் . மதுகையவர் - எழுவாய் , செய் 
பவோ - பயனிலை , 

தீங்கரும்பீன்ற திரள் காலுளையலரி 
தேங்கமழ்நாற்றமிழந்தா அங் - கோங்கு 
முயர்குடியுட்பிறப்பினென்னாம் பெயர் பொறிக்கும் 
பேராண்மையில்லாக்கடை . 

( இ - ள் . ) தீங்கரும்பு -மதுரக்கரும்பு , ஈன்ற- தந்த ,திரள் - 
திரண்ட , கால்- தாளினையும் , உளை - மெண்மயிர்போற் கற் 
றையையுமுடைய , அலரி-பூ , தேங்கமழ் -இனிய பரிமளமா 
கிய , நாற்றம் - வாசனையை , இழந்தா அங்கு - இழந்தாற்போ 
ல , பெயர்-தன்பெயரை , பொறிக்கும் எங்கும் நாட்டும் , 
பேராண்மை - பெரிய முயற்சி , இல்லாக்கடை - இல்லாவிடில் , 
ஒங்கும்ஓங்கி , உயர் - உயர்ந்த , குடியுள் 

நற்குடியில் , பிறப் 
பின்- பிறந்தால் , என் - என்ன , ஆம் - பயலுண்டாம் . எ - று . 

இ - ம் . முயற்சியினால் தன் பெயரை யெங்கும் காட்டா 
தவன் உயர்ந்த குடியிற்பிறந்து என்ன பலன் என்பதாம் . 
என் - எழுவாய் , ஆம் -பயனிலை . 


( அ ) 


கா 0 


நாலடியா 


பெருமுத்தரையர்டெரிதுவந்தியுங் 
கருனைச்சோறார்வர்கயவர் - கருனையைப் 
பேருமறியார்நனிவிரும்புதாளாண்மை 
நீருமமிழ்தாய்விடும் . 

( இ - ள் ) பெரும் - பெரிய , மூத்தரையர் - மும்மண்டலங் 
களில் வசிப்பவர்கள் , பெரிது - மிகவும் , உவந்து - மகிழ்ந்து 
ஈயும் - இடும் , கருனை - பொறிக்கறியையும் , சோறு - சோற்றை 
யும் , ஆர்வர்- புசிப்பார் , கயவர் - கீழ்மக்கள் , கருணையை - பொ 
றிக்கறியை , பேரும் பெயரும் , அறியார் - அறியாதவர் , நனி - 
மிகவும் , விரும்ப - இச்சிக்கத்தக்க , தாளாண்மை - முயற்சி 
யில் வரும் , நீரும் - புல்லரிசிக்கூழ்நீரும் , அமிழ்தாய்விடும் 
தமக்கமிர்தமாம் . எ - று . 

இ -ம் . முத்தரையரென்பதற்கு முத்தரைய ரென்னும் 
பெரிய அரசனென்றாவது சேரசோழபாண்டிய மண்டல 
ங்களில் வசிப்போரென்றாவது பொருள் கொள்க . கீழ்மக் 
கள் பிறரிடத்துண்பர் மேன் மக்கள் முயற்சிசெய் துண்பர் - 
என்பதாம் கயவர் - எழுவாய் , ஆர்வர்- பயனிலை, சோறு - செ 
யப்படுபொருள் , நீர் - எழுவாய் , அமிழ்தாய்விடும் . பயனிலை. 

தாளாண்மை - முற்றிற்று 


ஆம் அதிகாரம் . சுற்றந்தழால் . 


அஃதாவது தன்னினத்தைத் தழுவிக் கொள்ளுதலாம். 
வயாவும் வருத்தமுயீன்றக்கானோவுங் 
கவா அன்மகற்கண்டு தாய்மறந் - தார் அங் 
சுசாஅத்தானுற்றவருத்தமுசா அத்தன் 
கேளிரைக்காணக்கெடும் . 

( இ - ள் ) . வயாவும் - கருக்கொண்டநோவும் , வருத்தமு 
ம் -அக்கருவைச் சுமக்குநோவும் , ஈன்றக்கால் - பெற்றால் , 
நோவும் சம்பவிக்கு நோவும் , கவாஅன் - தொடையில் , மகற் 


ககக 


மூலமும் உரையும் . 
கண்டு பிள்ளையைக்கண்டு , தாய்- தாயானவள் , மறந்தா அங் 
கு - மறந்தாற்போல , அசா - தளர்ச்சியால் , தானுற்ற - தான் 
பெற்ற , வருத்தம் - நோவு , உசா - சூழ்ச்சியுடைய , தன்கேளி 
ரை - தன்னினத்தாரை , காண - பார்க்க , கெடும் - நீங்கும் . 


எ - று . 


இ - ம். தொடைமேற் பிள்ளையைக்கண்டு தாய்வருத்த 
த்தை மறந்தாற்போல ஒருவர்சுற்றத்தாரைக்காணத் தான 
டைந்தவருத்த நீங்கும் என்பதாம் வருத்தம் - எழுவாய் , 
கெடும் பயனிலை 
அழன்மண்டுபோழ்தினடைந்தவர்கட்கெல்லா 
நிழன்மரம்போனே ரொப்பத்தாங்கிப் - பழுமரம்போற் 
பல்லார் பயன்றுய்ப்பத்தான் வருந்தி வாழ்வதே 
நல்லாண்மகற்குக்கடன் . 

( இ - ள் . ) அழல்- உஷ்ணம் , மண்டு நெருங்கும் , போழ் 
தின் - கோடைகாலத்தில் , அடைந்தவர்கட்கெல்லாம் - தன்னை 
ச்சேர்ந்தவர்க்கெல்லாம் , நிழல் - நிழலைத்தரும் , மரம்போல் - 
விருட்சம்போல , நேரொப்ப - ஒருசமமாக , தாங்கி காத்து , 
பழுமரம் போல - பழுத்தமரம் போல , பல்லார் - பலரும் , பய 
ன்- பயனை , துய்ப்ப - அநுபவிக்க ,தான்வருந்தி - தான் வருத்த 
மடைந்து , வாழ்வது - வாழுவது , நல் - நல்ல , ஆண்மகற்கு - ஆ 
ண்மகனுக்கு , 

கடன் - 
இ - ம் . தன்னைச் சார்ந்தவர்க்கு நிழலைக்கொடுக்கு மரம் 
போலப் பலர்க்கும் பயன் படவாழ்தல் ஆண்மகனுக்குக்கட 
மை என்பதாம் . பழுமரம் ஆலமரமுமாம் வாழ்வது எழு 
வாய் , கடன்-பயனிலை , ஏ- அசை. 

( உ ) 
அடுக்கன்மலைநாடதற்சேர்ந்தவரை 
பொக்கலமென்னார் பெரியோ - ரடுத்தடுத்து 
வன்காய்பலபலகாய்ப்பினுமில்லையே 
தன்காய்பொறுக்கலாக்கொம்பு 

( இ - ள் . ) அடுக்கல்- அணி அணியான , மலை - மலைகளை 
யும் , நாட நாடுகளையுமுடைய பாண்டியனே , பெரியோர் - 


-கடமை 


எ - று. 


நாலடியார் 


பெரியோர்கள் , தற்சேர்ந்தவரை - தம்மைச் சேர்ந்தாரை , எ 
டுக்கலமென்னார் - தாங்கோமென்று சொல்லார் , எதுபோலெ 
னில் அடுத்தடுத்து - மேன்மேலும், வன்காய் - வலிய காய் 
கள் , பலபல பற்பலவாக , காய்ப்பினும் காய்த்தாலும் , தன் 
கால் - தன் காய்களை, பொறுக்கலா- தங்காத , கொம்பு -கொம் 
புகள் , இல்லை இல்லை. எ.று. 

இ - ம் . பாண்டியனே மரக்கொம்புகள் பற்பல காய்க 
ளைக்காய்த்தாலும் தாங்கும் அதுபோலப் பெரியோர்கள்த 
ம்மையடுத்தவர்களைத் தாங்குவார்கள் என்பதாம் . பெரி 
யோர் - எழுவாய் , என்னார் - பயனிலை , சேர்ந்தவரை- செயப் 
படுபொருள் , ஏ - அசை . 

( க ) 
உலகறியத்தீரக்கலப்பினுமில்லா 
சிலபகலாஞ்சிற்றினத்தார்கேண்மை - நிலைதிரியா 
நிற்கும் பெரியோர் நெறியுடையநின்றனைத்தா 
லொற்கமிலாளர்தொடர்பு . 

( இ - ள் . ) சிற்றினத்தார் -கீழ்மக்கள் , கேண்மை -சிகே 
கங்களானவை , உலகறிய -உலகமறிய , தீர - முற்றாக , கல 
ப்பினும் - கலந்தாலும் , நில்லா - நில்லாவாம் , சிலபகலாம் - 
பலநாளளவாம் , ஒற்கமிலாளர் -வறுமையில்லாதவர் , தொ 
டர்பு - சிநேகம் , நிலைதிரியா - நன்னிலை தவறாமல் , நிற்கும் 
பெரியோர் - நிற்கின்ற பெரியோர்கள் , நெறியடைய -நல்வ 
ழியடைய , நின்றனைத்து -நின்றாற் போலும் . எ -று . 

-ம் கீழ்மக்கள் சிநேகஞ் சிலகாலமிருக்கும் மேன்ம 
க்கள் சிநேகம் பலகாலமிருக்கும் என்பதாம் 
எழுவாய் , சிலபகலாம் பயனிலை , தொடர்பு - எழுவாய் , நின் 
றனைத்து - பயனிலை , ஆல் - அசை . 

ன்னரினையரெமர் பிறரென்னுஞ்சொ 
லென்னுமிலராமியல்பினார் - அன்னித் 
தொமைக்கான்பத்தீர்ப்பாரேயார்மாட்டுக் 
தலைமக்களாகற்பாலார். 


கண்மை 


SAN 


ல 


மூலமும் உரையும் . 
( இ - ள் ) இன்னர் நல்லவர் , இணையர் -தீயவர் , எமர் -உ p 
வினர் , பிறர் - அயலார் , என்னுஞ்சொல் - என்று சொல்லுஞ் 
சொல் , என்னும் - யாதாகிலும் , இலராம் - இல்லாதவர்களா 
கும், இயல்பினால் - இயற்கையால் , துன்னி - சேர்ந்து , தொலை . 
தளர்ந்த , மக்கள் மனிதர்களுடைய , துன்பம்- துன்பங்களை , 
தீர்ப்பார் நீக்குவார் , யார் மாட்டும் யாவரிடத்தும் , தலைம 
க்கள் - மேன் மக்கள் , ஆதற்பாலார்- ஆகுத்தன்மையுடையார் , 
என்றவாறு. 

இ - ம் மேன்மக்கள் யாவர் துன்பங்களையு நீக்குவார் 
கள் என்பதாம் . தலைமக்கள் - எழுவாய் , தீர்ப்பார் -பயனிலை , 
துன்பம்- செயப்படுபொருள் , ஏகாரம்- அசை ( ரு ) 

பொற்கலத்துப்பெயதபுலியுகிர்வான் புழுக்க 
லக்காரம்பாலோடமரார்கைத் - துண்டலி 
னுப்பிலிப்புற்கையுயிர்போற்கிளைஞர் மாட் 
டெக்காலத்தானுமினிது . 

( இ - ள் . ) பொற்கலத்து- பொன்னின் கலத்தில் , பெய்த 
இட்ட , புலியுகிர் - புலிநகம்போன்ற ; வான் புழுக்கல் - வெண் 
சோற்றை , அக்காரம் சருக்கரையும் , பால் - பாலும் , ஓடு - 
வற்றோடு , அமரார் -பகைவர் , கைத்து பொருளை , உண்ட 
லின் -உண்பதைப்பார்க்கிலும் , உப்பிலி - உப்பில்லாத , புற் 
கை -புல்லரிசிக்கூழை , உயிர்போல்- தன்னுயிர்போலும், கிளை 
ஞர்மாட்டு- இனத்தாரிடத்து , எக்கலத்தானும் எந்தக்கலத் 
திலாகினும் , உண்டல் இனிது -உண்பது இன்பம் . எ - று 

இ - ம் பகைவரிடத்துப் பொற்கலத்திற் பாலுஞ்சோ 
றுண்பதிலு முயிர்போலு மினத்தாரிடத்துப் புல்லரிசிக் 
கூழுண்ணுத லின்பம் என்பதாம் . உண்டல் - எழுவாய் ,இனி 
து -பயனிலை , கிளைஞர் தொன்னூல் ஞநவிடைப் பகுபத 
கண்ணலு நெறியே . 

( சு ) 
நாள்வாய்ப்பெறினுந் தந்தள்ளாதாரில்லத்து 
வேளாண்மை வெங்கருனைவேம்பாகுங் 


களா 


12 


காச 


நாலடியார் 
யபரானப்போழ்திலட சிவேரேனுக் 
தமராயார்மாட்டேயினிது . 

( இ - ள் .) கேளாய் - மனதே கேட்பாயாக , நாள்வாய் -கா 
லத்திலே , தம் - தமது , நள்ளாதார் - பகைவர் , இல்லத்து - வீ 
ட்டில் , வேளாண்மை உபகாரமாக , வெங்கருனை - விருப்பச் 
தரும் பொரிக்கறிச்சோற்றை , பெறினும் பெற்றாலும், வேம் 
பாகும் - வேம்புக்கொப்பாகும் , அபரானப்போழ்தில் - அகா 
லத்தில் , அடகு - இலைக்கறியை , இடுவரேனும் - இடுவராத 
லும் , தமராயார்மாட்டே - சுற்றத்தாரிடத்துண்ணல் , இனி 

ன்பமாம் . எறு 

இ - ம் . காலத்தில் பகைவரிடத்தில் பொரிக்கறிசோற் 
றைப் பெற்றாலும் வேம்பாகும் அகாலத்தில் இலைக்கறி சோ 
றிடுவாராகிலும் இனத்தாரிடத்திலுண்டலின்பம் என்ப 
தாம் . கருனை - எழுவாய் , வேம்பாகும் - பயனிலை , உண்டல் - 
தோன்றாஎழுவாய் , இனிது - பயனிலை 

( எ ) 
முட்டிகைபோலமுனியா துவைகலுங் 
கொட்டியுண்பாரும்குறடுபோற் - கைவிடுவர் 
சுட்டுக்கோல்போலவெரியும்புகுவரே 
நட்டாரெனப்படுவார் . 

( இ -ள் . ) முட்டிகை போல - கொல்லன் சம்மட்டி போல , 
முனியாது -வெறுக்காது , வைகலும் - நாடோறும் , கொட்டி 
அடைத்து , உண்பாரும் உண்பவரும் , குறடுபோல்- அவன் 
குறட்டைபோல , கைவிடுவர் - விட்டுநீங்குவர் , நட்டார் . உ 
றவினர் , எனப்படுவார் என்று சொல்லப்படுவார் , சுட்டுக் 
கோல்போல - உலையாணிக்கோல்போல , எரியும் - துன்பநெ 
ருப்பிலும் , புருவர் - பிரவேசிப்பர் எ - று . 

இ - ம். சம்மட்டி போ லடித்துண்ணு நட்பில்லார் குற 
ட்டைப்போற் கைவிடுவர் உறவினரென்று சொல்லப்படு 
வோர் உலையாணிக்கோல் 

போலத் துன்பத்திலு மூடனிருப் 
பார் என்பதாம் . உண்பார் -எழுவாய் , கைவிடுவர் பயனிலை , 
நட்டார் - எழுவாய் , புகுவர்-பயனிலை, ஏ - அசை . ( அ) 


மூலமும்உரையும் . 
நறுமலர்ந்தண்கோதாய் நட்டார்க்கு நட்டார் 
மறுமையுஞ்செய்வதொன் றுண்டோ- விறுமளவு 
மின்புறுவலின் புற்றெழீ இயவரொடு 
துன்புறுவதுன்புறாக்கால். 

( இ - ள் ) நறுமலர் வாசம்வீசு மலராற்றொடுத்த, தண் 
குளிர்ந்த , கோதாய் - மாலையை புடையவளே , நட்டார்க்கு - 
உறவினர்க்கு , நட்டார்- உறவினர் , இறுமளவும் - சாமளவும் , 
இன்புறுவ - இன்பமடைவனவற்றில் , இன்புற்று - இன்பம 
டைந்து , எழீ இ -நல்வழியி னடந்து , அவரொடு - அவருட 
ன் , துன்புறுவ - துன்பமடைவனவற்றில் , துன்புறாக்கால்- து 
ன்பமடையாவிடில் , மறுமையும் - மறுபிறப்பிலும் , செய்வது - 
செய்யத் தக்கது , ஒன்றுண்டோ ஒருதவியுண்டோ. எ - று , 

இ - ம் . மாலையையுடையவளே உறவினர்க் குறவினர் 
மரணபரியந்தம் இன்பங்களையுந் துன்பங்களையு மநுபவிக் 
காவிட்டால் மறுபிறப்பிலுஞ் செய்யத்தக்க ஒருதவிக்கட 
னுண்டோஎன்பதாம் . ஒன்று - எழுவாய் , உண்டு பயனிலை . 
விருப்பிலாரில்லத்து வேறிருந்துண்ணும் 
வெருக்குக்கண் வெங்கருனைவேம்பாம் - விருப்புடைத் 

போல்வாரில்லுட்டயங்குநீர்த்தண் புற்கை 
யென் போடியைத்தவமிழ்து . 

( இ - ள் ) விருப்பிலார்- தம்மிலாசையில்லாதவர் , இல்ல 
து - வீட்டில், வேறிருந்து - வேறாகவிருந்து , உண்ணும் - உண் 
கிற , வெருக்குக்கண் - பூனைக்கண்போலுநிறமுடைய , வெங் 
கருளை - விருப்பந்தரும் பொரிக்கறி போசனம் , வேம்பாம் - 
வேம்புக்கொப்பாம் , விருப்புடை - தன்மே லாசையுடைய , 
தன்போல்வார் - தன்னை நிகர்த்தவர் , இல்லுள் -வீட்டில் , தய 
ங்கு தெளிந்த , நீர் - நீரையுடைய , தண் - குளிர்ந்த , புற்கை - 
புல்லரிசிக்கூழானது , என்போடு - எலும்புடனே , இயைந்த 
பொருந்திய , அமிழ்து - அமுதுக் 

அமிழ்து -அமுதுக்கொப்பாம் . எ - று . 
இ - ம் . விருப்பில்லார் வீட்டிலுண்னும் பொரிக்கறி யு 
ணவு வேம்புக்கொப்பாகும் விருப்புள்ளார் வீட்டிலுண்ணு 


தன் 


நாலடியார் 


ம் புல்லரிசிக்கூழ் அமிழ்துக்கொப்பாகும் என்பதாம் . கரு 
னை - எழுவாய் , வேம்பாம் பயனிலை புற்கை- எழுவாய் , அமி 
ழ்து - பயனிலை . 

( 50 ) 
சுற்றந்தழான் - முற்றிற்று . 


உஉ.ஆம் அதிகாரம் . நற்பாராய்தல் . 


அஃதாவது சினேகத்தையாராய்தலாகும் . 
கருத்துணர்ந்து கற்றறிந்தார்கேண்மையெஞ்ஞான்றும் 
குருத்திற்கரும்பதின் றற்றே- குருத்திற் 
கெதிர்செலத்தின்றதகைத்தரோவென்று 
மதுரமிலாளர்தொடர்பு . 

( இ - ள் . ) கருத்து - கருத்தால் , உணர்ந்து - அறிந்து , கற் 
முறிந்தார்- பல நூலைபறிந்தவர் , கேண்மை - நட்பானது , எஞ் 
ஞான்றும் - எந்நாளும் , கரும்பு - கரும்பை , குருத்தின் - குருத் 
திலிருந்து , தின்றற்று- தின்றாற்போலும் , மதுரமிலாளர் - 
கல்விமதுரமில்லாதவர் , தொடர்பு - கட்பானது , என்றும் - எ 
ந்நாளும் , குருத்திற்கு -கரும்பின் குருத்திற்கு , எதிர்செல - 
எதிராகவடியிலிருந்து , தின்றதகைத்து -தின்றது போலும். 


என்றவாறு. 


இ - ம் . கற்றோர் சிநேகங்கரும்பை நுனியிலிருந்து தி 
றாற்போலும் மற்றோர் சிநேகமக்கரும்பை யடியிலிருந்து தி 
ன்றாற்போலும் என்பதாம் . கேண்மை - எழுவாய் , தின்றற் 
று - பயனிலை , தொடர்பு - எழுவாய் , தின்றதகைத்து - பயனி 
லை , அரோ - ஏ - அசைகள் . 

( க ) 
இற்பிறப்பெண்ணியிடைதிரியாரென்பதோர் 
நற்புடைக்கொண்டமையல்லது - பொற்கேழ் 
புனலொழுகப்புள்ளிரியும் பூங்குன்றநாட 
மனமறியப்பட்ட தொன்றன்று . 

-ள் ) பொற்கேழ் -பொன்னிறம் போலும் , புனல் - அ 
குவிச்சலம் , ஒழுக- விழுக , புள் - பறவைகள் , இரியும் பறக் 


மூலமும் உரையும் . 


க.எ 


து - எ 


கும் , பூ - அழகிய , குன்றம் - மலையையும் , நாட - நாட்டையுமு 
டைய பாண்டியனே , இற்பிறப்பு - நற்குடிப்பிறப்பை , எண் 
ணி - நினைத்து , இடை நடுவில் , திரியார் - வேறுபடார் , என்ப 

- என்று சொல்வது , ஒர்- ஒரு , நட்புடை - நல்லிடம் பற்றி , 
கொண்டமை- நட்புக்கொண்டமை , அல்லது - அல்லாமல் , 
மனம் - அவர்மனமானது , அறியப்பட்டது பிறராலறியப்ப 
ட்டது , ஒன்றன்று . ஒன்றல்ல எ - று . 

இ - ம் . பாண்டியனே நற்குடிப் பிறப்பை நினைத்து நடு 
விவே வேறுபடாரென்று ஒருவரைச் சிநேகஞ்செய்த தல் 
லாது அவர் மனநிலை யறியப்பட்டதல்ல என்பதாம் . மனம் - 
எழுவாய் , பட்டதன்று பயனிலை . 

( உ ) 
யானையனையவர் நண்பொரீஇநாயனையார் 
கேண்மைதழீ இக்கொளல்வேண்டும்- யானை 
பறிந்தறிந்தும்பாகனை யேகொல்லுமெறிந்தவேன் 
மெய்யதாவால் குழைக்கு நாய் . 

( இ - ள் ) யானை-பானைபை , அனையவர்- ஒப்பானவர், ந 
ண்பு - சிநேகத்தை , ஒரீஇ -நீக்கி , நாய் - நன்றியறியுநாயை ,அ 
னையார்- ஒப்பானவர் , கேண்மை -நட்பை , தழீ இக்கொளல் - 
தழுவிக்கொள்ளுதல், வேண்டும் வேண்டும் , யானை யானை 
யானது , அறிந்தறிந்தும் - இரைதரு வோ னென்றறிந்தும் , 
பாகனையே - பாகனையே , கொல்லும்- கொலைசெய்யும் , நாய் - 
நாயானது , எறிந்த - எசமானெறிந்த , வேல் வேலானது , மெ 
ய்தா - தன்னுடலிலிருக்க , வால் - வாலை , குழைக்கும் - ஆட் 

-று . 
இம். பானைக்கொப்பானவர் சிாகத்தை விட்டு நாய் 
க்கொப்பானவர் சிநேகத்தைக் கொள்ள வேண்டும் என்ப 
தாம் . நீவிர் - தோன்றா எழுவாய் , கொளல்வேண்டும் - பய 
விலை , கேண்மையை செயப்படுபொருள் , ஏ- அசை ( ங ) 

பலகாளும்பக்கத்தாராயினுசெஞ்சிற் 
சிலகாளுமொட்டாரோடொட்டார்-- பலகாளு 


டும் . 


நாலடியார் 


நீத்தாரெனக்கைவிடலுண்டோ தந்செஞ்சத் 
தீயாத்தாரோடியாத்ததொடர்பு . 

( இ -ள் . ) பலகாளும் - எந்நாளும் , பக்கத்தாராயினும் - 
அருகிலிருந்தாராகிலும் , நெஞ்சில் - மனதில் , ஒட்டரோடு 
பொருத்தமில்லாருடன் , சிலநாளும் -சிலநாளும் , ஒட்டார் 
சிநேகியார் , தம் - தமது , நெஞ்சத்து - மனதில் , இயாத்தா 
ரோடு - சம்பந்தப்பட்டாருடன் , இயாத்த - கட்டுப்பட்ட , 
தொடர்பு - சிநேகத்தை , பலகாளும் - பலகாளும் , நீத்தா 
ரென நீக்கினாரென்று, கைவிடலுண்டோ - கைவிடக்கடவ 
தோ . எ-று . 

இ - ம் , பலகாலும் பழகின வராலு மனப்பொருத்தமில் 
லாருடன் சிலகாலமுஞ் சிநேகஞ்செய்யார் மனப்பொருத்த 
முடையார் சிநேகத்தை விடுவார்களோ என்பதாம் . ஒரு 
வர் - எழுவாய் , ஒட்டார் - பயனிலை , ஒருவர் - எழுவாய் , கைவி 
டலுண்டோ- பயனிலை , தொடர்பை - செயப்படுபொருள் . ( ) 

கோட்டுப்பூப்போலமலர்ந்து பிற்கூம்பாது 
வேட்டதேவேட்டதாகட்பாட்சி - தோட்ட 
கயப்பூப்போன் மலர்ந்து பிற்கூம்புவாரை 
நயம்பாருகட்டாருமில் . 

( இ -ள் ) கோடு கொம்பிற்பூத்த , பூப்போல் - பூவைப் 
போல , மலர்ந்து - அலர்ந்து , பின் - பின்பு , கூம்பாது- முகங் 
குவியாது , வேட்டதே இச்சித்ததே , வேட்டதாம் - இச்சித் 
ததாகும் , நட்பாசி - சிநேகவுரிமை , தோட்ட தோண்டிய , 
கயம் - குளத்தின் , பூப்போல்- பூவைப்போல , முன் - முன்னே , 
மலர்ந்து -அலர்ந்து , பின்- பின்னே , கூம்புவாரை - முகங்குவி 
ப்பாரை , நபப்பாரும் - இச்சிப்பாரும் , நட்பாரும் -சிநேகிப் 
பாரும் , இல் - தில்லை. எ.று. 

இ - ம் மாத்திற்பூத்த பூவைப்போல முகமலர்ந்து சிநே 
சித்ததே சிரேகம், குளத்திற்பூத்த பூவைப்போல முகம் 
குளிப்பார் மேகம் ஸ்கமல்ல என்பதாம் . ஈட்பாட்சி எழு 


மூலமும் உரையும் . 
வாய் , வேட்டதாம் - பயனிலை , நயப்பார்- எழுவாய் ,நயப்பார் 
கட்பார் - எழுவாய் , இல் - பயனிலை ,. 

கடையாயார் நட்பிற்கமுகனையரேனை 
விடையாயார்தெங்கினனையர் - தலையாயா 
ரெண்ணரும்பெண்ணைபோன் றிட்டஞான்றிட்டதே 
தொன்மையுடையார் தொடர்பு . 

( இ - ள் . ) கடையாயார் -கடையானவர் , நட்பின் - சிநேக 
த்தில் , கமுகனையர் - பாக்கு மரத்தையொப்பாவர் , ரனை 
மற்ற , இடையாயார்-இடையானவர் , தெங்கினனையர் - தென் 
னமரத்தையொப்பாவார் , தலையாயார் - தலையானவர் , எண் 
ணரும் நினைத்தற்கரிய பெண்ணைபோன்று - பனை மரத்தை 
யொப்பாவர் , இட்டஞான்று - இட்ட காலத்தில் , இட்டதே - 
இடப்பட்டதே ,தொன்மையுடையார் - பழைமையுடையார் , 
தொடர்பு -சிநேகம் . எ - று . 

- ம் . சிநேகத்திலுத்தமர் பனைமரத்தை யொப்பாவர் , 
மத்திமர் தென்னமரத்தை யொப்பாவர் , அதமர் பாக்குமா 
த்தை பொப்பாவர் என்பதாம் . கடையாயார் இடையா 
யார் தலையாயார்-எழுவாய் , அணைபர் பயனிலை . 

கழுநீருட்காரடகேனுமொருவன் 
விழுமிதாக்கொள்ளினமிழ்தாம் - விழுமிய 
குய்த்துவையார் வெண்சோறேயாயினு மேவாதார் 
கைத்துண்டல் காஞ்சிரங்காய் . 

( இ - ள் . ) கழுருள் - அரிசிசழுகுநீரில்வெர்த , கார் - 
பசிய , அடகேனும் இலைக்கறியாகிறும் , ஒருவன் ஒருவன் ) 
விழுமிதா-சிறப்பாக , கொள்ளின் - சிசேகரிடத்துக் கொண் 
டால், அமிழ்தாம் - அமுதுக்கொப்பாம் , விழுமிய - சிறந்த , 
குய் -தாளித்த , அவை- புளிக்கறி , ஆர்-நிறைந்த , வெண்சோ 
றேயாயினும் - வெண்சோறாகிறும் , மேவாதார் - பகைவர் , 
கைத்து- பொருளை , உண்டல் - புசித்தல் , காஞ்சிரங்காய்- எட் 
டிக்காயோடொக்கும் . எ - று . 


நாலடியார் 


இ - ம் . ஒருவன் - இலைக்கறியாகினும் சிநேகரிடத்துண் 
ணல் அமிழ்த்துக் கொப்பாம் ஒருவன் சிறந்த கறியோ 
பகைவரிடத்துண்ணல் எட்டிக்காய்க்கொப்பாம் என்பதா 
ம் அடகு- எழுவாய் , அமிழ்தாம்-பயனிலை , கைத்து - எழு 
வாய் , காஞ்சிரங்காய் - பயனிலை 

( எ ) 
நாய்க்காற்சிறு விரல் போனன்கணியராயினு 
மீக்காற்றுணையுமுதவாதார் - நட்பென்னாஞ் 
சேய்த்தானுஞ்சென்று கொளல்வேண்டுஞ்செய்விளைக்கும் 
வாய்க்காலனையார்தொடர்பு . 

( இ - ள் ) நாய்க்கால் - நாய்க்காலின் , சிறு விரல் போர் 
சிறுவிரல்களைப்போல் , நன் கணியராயினும் - மிதவு நெருக்க 
முனடயராகிலும் , ஈக்கால் - ஈயினது கால் , துணையும் - அள 
வும் , உதாவாதார் - உதவி செய்யார் , நட்பென்னாம் -சிநேகமெ 
ன்ன பலனாம் , செய் - கழனியை , விளைக்கும் - விளைவிக்கும் , வா 
ய்க்கால் - நீர் வாய்க்காலை , அனையார் - ஒப்பானவர் , தொடர்பு - 
நட்பை , சேய்த்தானும் - தூரத்திலாகிலும் , சென்று - போய் , 
கொளல்வேண்டும் - கொள்ளல் வேண்டும் . எ - று , 

இ - ம் ஈயினது காலளவு உதவி செய்யாதார் நட்புச் 
சமீபத்திருச் தென்னபலன் , கொடுப்போர் சிநேகத்தைத் 
தூரத்திற் சென்றாவது கொள்ளல் வேண்டும் என்பதாம் . 
ஈட்பு எழுவாய் , என்னாம் பயனிலை , ஒருவர் - எழுவாய் , கொ 
ளல் வேண்டும் - பயனிலை , தொடர்பை - செயப்படுபொருள் 

தெளிவிலார்நட்பிற்பகைநன்றுசாதல் 
விளியாலருநோயினன்றா - லளிய 
விகழ்தலிற்கோறலினிதேமற்றில்ல 
புகழ்தலின் வைதலேநன்று . 

( இள் . ) தெளிவிலார் - விவேகமில்லார், நட்பின் சிசேச 
த்தைப் பார்க்கிலும் , பகைநன்று - பகைநன்மையாம் , விளியா - 
சாவாமலிருக்க , வரும் - வரப்பட்ட , நோயின் - வியாதியைப் 
பார்க்கிலும் , சாதல் - இறத்தல் , நன்று . நன்மையாம் ,அளிய . 
ஒருவன் வருந்த , இகழ்தலின் - இகழ்தகப் பார்க்கிறும் , 


APA 


மூலமும் உரையும் . 
கோறல் - கொல்லுதல் , இனிது - நன்மையாம் , இல்ல இல்லா 
தனவற்றைச்சொல்லி , புகழ்தலின் - புகழ்தலைப்பார்க்கிலும் , 
வைதலே நன்று - வைகிறதே நன்மையாம் . எ - று . 

இ - ம் . அறிவில்லார் சிநேகத்திலும் பகைநல்லது , வி 
யாதியினும் மரணம் நல்லது , இகழ்தலினுங்கொல்லுதல்நல் 
லது , வீணாகப் புகழ்தலினும் வைதனல்லது என்பதாம் . 
பகை சாதல் கோறல் வைதல் - எழுவாய் , நன்று - பயனிலை , 
ஆல் ஏ மற்று - அசைகள் . அகத்தியச்சூத்திரம்- பலவெழு 
வாயுமொரு பயனிலைபெறும் . 

மரீ இப்பலரோபெண்ணான் முயங்கிப் 
பொரீஇப்பொருட்டக்கார்க்கோடலே - வேண்டும் 
பரீ இயுயிர்செகுக்கும்பாம்பொடுமின்னா 
மரீஇப்பின்னைப்பிரிவு 

( இ - ள் . ) பலரோடு. பலருடன் , மரீஇ - மருவி ,பன்னாள் - 
பலகாள் , முயங்கி - கலந்து , பொரீஇ - இருவர் குணமுமொப் 
பாகி , பொருள்-பொருளாக , தக்கார் பெரியோரை , கோ 
டல்வேண்டும் -சிநேகமாகக்கொள்ள வேண்டும் , மரீ இட் ஒருவ 
ரைச்சிநேகித்து , பின்னை - பின்பு , பிரிவு -அவரைவிட்டுப்பிரி 
தல் , பரீஇ- பல்லாற்கடித்து , உயிர் -உயிரை , செகுக்கும் - 
நீக்கும் , பாம்பொடும் - பாம்பொடுகொண்ட நட்பிலும் , 
ன்னா- துன்பமாம் . எ - று . 

இ.ம். ஒருவர் பெரியோரைச் சிநேகமாகக் கொள்ள 
வேண்டும் , சிநேகங்கொண்டு பிரிதல் துன்பம் என்பதாம் 
ஒருவர் எழுவாய் , கோடல் வேண்டும் - பயனிலை , தக்கார் - செ 
யப்படுபொருள் , பிரிவு - எழுவாய் , இன்னா - பயனிலை , ஏ 

( 50 ) 
நட்பாராய்தல் - முற்றிற்று . 


க .2 


நாலடியார் 


உங -ஆம் அதிகாரம் . நட்பிற்பிழைபொறுத்தல் . 


அஃதாவது நட்பால் வருங்குற்றங்களைப்பொறுத்துக்கொள்ளலாம் . 

நல்லாரெனத்தாநனிவிரும்பிக்கொண்டாரை 
யல்லாரெனினுமடக்கிக்கொளல் - வேண்டு 
நெல்லுக்குமியுண்டு நீர்க்கு நுரையுண்டு 
புல்லிதழ்பூவிற்குமுண்டு . 

( இ - ள் . ) கல்லாரென நல்லவரென்று , தாம் - தாம் , நனி 
மிகவும் , விரும்பி.இச்சித்து , கொண்டாரை - நட்புக்கொள் 
ளப்பட்டவரை , அல்லாரெனினும் - பொல்லாதவராகிலும் , 
அடக்கி குற்றத்தையடக்கி , கொளல்வேண்டும் கொள்ளல் 
வேண்டும் , நெல்லுக்கு - நெல்லுக்கு , உமியுண்டு - உமியுண்டு , 
நீர்க்கு -சலத்திற்கு, நுரையுண்டு- நுரையுண்டு , புல்லிதழ் 
புறவிதழ் , பூவிற்கும் - மலருக்கும் , உண்டு உண்டு . எ - று . 

இ- ம் . நல்லவரென்று சிநேகிக்கப்பட்டவரைப் பொல் 
லாதவரானாலும் குற்றத்தை நீக்கிச் சிநேகித்துக் கொள்ள 
வேண்டும் என்பதாம் . ஒருவர் தோன்றா எழுவாய் , கொளல் 
வேண்டும் - பயனிலை , கொண்டாரை- செயப்படுபொருள் .( க ) 

செறுத்தோறுடைப்பினுஞ்செம்புனலோ டோர் 
மறுத் துஞ்சிறைசெய்வர் நீர்நசைஇ - வாழ்கர் 
வெறுப்பவெறுப்பச்செயினும் பொறுப்பரே 
தாம் வேண்டிக்கொண்டார் தொடர்பு . 

( இ - ள் .) செறுத்தோறு - அடைக்குந்தோறும் , உடைப் 
பினும் உடைத்தாலும் , செம் -நல்ல , புனலோடு - நீருடன் , 
வடார்- பிணங்கார் , மறுத்தும்- மீண்டும் , சிறைசெய்வர் -அ 
களகட்வேர் , கீர் -சலத்தைகசைதி -இச்சித்து வாழ்கர் வாழ் 
பவர் (அதுபோல ) தாம் - தாங்கள் வேண்டி விரும்பி தொட 
ர்பு - நட்பு கொண்டார் கொள்ளப்பட்டவர் , வெறுப்ப - வெ 
றுக்கத்தக்கவைககா , செயினும் செய்தாலும் , பொறுப்பர் . 
பொறுத்துக்கொள்வர் . எ - று . 


மூலமும் உரையும் 
இ - ம் . சிதேகிக்கப்பட்டவர் வெறுப்பானவைகளைச்செ 
ப்தாலும் சிநேகித்தவர் பொறுத்துக்கொள்வர் என்பதாம் . 
கொண்டார் - எழுவாய் , பொறுப்பர் - பயனிலை , ஏ - அசை . ( ) 

இறப்பவேதீயசெயினுந் தந்நட்டார் 
பொறுத்தற்குவதொன்றன்றோ - நிறக் கோங் 
குருவவண்டார்க்கு முயர்வரைநாட 
வொருவர் பொறையிருவர்நட்பு 

( இ - ள் . ) நிறம் - நிறமுடைய , கோங்கு -கோங்கு மலரில் , 
உருவம் - வடிவுள்ள , வண்டு- வண்டினங்கள் , ஆர்க்கும்-சத்தி 
க்கும் , உயர்வரை உயர்ந்த மலையையும் , நாடநாட்டையு 
முடைய பாண்டியனே, தம் தம்மொடு, நட்டார் -சிரோகித்த 
வர் , இறப்ப - மிகவும் , தீய - பொல்லாங்குகளை , செயினும் - 
செய்தாலும் , பொறுத்தல் - பொறுத்துக்கொள்ளுதல் , இரு 
வர் நட்பு - இருவர்க்குஞ் சிநேகமாம் . எ.று 

இ - ம் . பாண்டியனே தம்முடைய சிநேகர் மிகவும் குந் 
தங்களைச் செய்தாலும் பொறுத்துக் கொள்ளல் வேண்டும் 
ஒருவர் பொறுத்தல் இருவருக்குஞ்சிநேகமாம் என்பதாம் . 
நட்பு எழுவாய் , ஆம்என்னும்-பயனிலை தொக்கியது , ஏகா 

( க ) 
மடி திரைதர் திட்டவான் கதிர்முத்தக் 
கடுவிசைநாவாய்கரையலைக்குஞ் - சேர்ப்ப 
விடுதற்கரியாரியல் பிலரேனெஞ்சஞ் 
சுடுதற்குமூட்டியதி. 

( இ - ள் .) மடி - மடிந்த , திரை - அலைகள் , தந்திட்ட ஒது 
க்கிய , வான் வெள்ளிய , கதிர் -கிரணங்களையுடைய , முத் 
தம் - முத்துக்களையும் , கடுவிசை - மிகுந்த வேகமுடைய , 
நாவாய் - கப்பலையும் , கரை - கரையிலே , அலைக்கும் - ஒதுக்கும் , 
சேர்ப்ப - கரையையுடைய பாண்டியனே , விடுதற்கு - சிரேகம் 
விடுதற்கு , அரியார் - அரிதானவர்கள் , இயல்பிலரேல் -நற்கு 
மில்லாரேயானால் , நெஞ்சம் மனதை , சுடுதற்கு - சுடுகிற 


ரம்- அசை . 


சசச 


நாலடியார் 


னிலை . 


தற்கு மூட்டிய - மூட்டப்பட்ட , தீ - நெருப்புக்கொப்பா 
வார் . எ.று. 

இ - ம் , பாண்டியனே சிநேகஞ் செய்யப்பட்டவர் நற்கு 
ணமில்லாதவரானால் சிநேகித்தவர் மனதைச் சுடுநெருப்புக் 
கொப்பாவார் என்பதாம் . அரியார் - எழுவாய் , தீயாவர் - பய 

( ச ) 
ன்னா செயினும் விடற்பாலால்லாரைப் 
பொன்னாகப்போற்றிக்கொளல்வேண்டும் - பொன்னொடு 
கல்லிற்சிதைத்த தீநாடொறுநாடித்தம் 
மில்லத்திலாக்குதலால் 

( இ - ள் . ) பொன்னோடு , பொன்னுடன் , நல்லில் நல்ல 
வீட்டை , சிதைத்த - சுட்ட , தீ - நெருப்பை , நாடொறும் 
நாள்தோறும் , நாடி தேடி , தம் - தமது , இல்லத்தில் வீட் 
டில் , ஆக்குதலால் - சமையற்கு ) வளர்த்தலால் , இன்னா - 
துன்பங்களை , செயினும் - செய்தாலும் , விடற்பால ரல்லா 
ரை - விடத்தகுதியல்லாதவர்களை , பொன்னாக- பொன்னைப் 
போல , போற்றி - காப்பாற்றி , கொளல்வேண்டும் - நட்புக் 
கொளல்வேண்டும் . எ -று . 

இ - ம் , வீட்டைச்சுட்ட தீயை வீட்டிலே தேடிவைத்து 
க்கொள்ளுதலால் துன்டஞ்செயினும் விடத்தகுதியில்லாத 
வர்களைச் சிநேகித்துக் கொள்ளல் வேண்டும் என்பதாம் . 
ஒருவர் - எழுவாய் , கொளல்வேண்டும் பயனிலை . 

( 5 ) 
இன்னாசெயினும் விடுதற்கரியாரைத் 
துன்னார் துறத்தற்குவதோ - துன்னருஞ்சீர் 
விண்குத்து நீள்வரைவெற்பகளைபவோ 
கண்குத்திற்றென்றுதங்கை. 

இ - ள் , துன்னரும் - நெருங்குதற்கரிய , சீர் - சிறப்பை 
யுடைய , விண்- ஆகாயத்தை , குத்தும்- அளாவிய ; நீள் 
நீண்ட , வரை மூங்கிலைப்பொருந்திய , வெற்ப - மலையையு 
டைய பாண்டியனே , இன்னா- குற்றங்களை , செயினும் செ 
ய்தாலும் , விடுதற்கு - விட்டுவிடுதற்கு , அரியாரை- அரிய 


. 


மூலமும் உரையும் . 


கரு 


சிநேகரை , துன்னா-சிநேகியாமல் , துறத்தல் - கைவிடுதல் , 
தகுவதோ - தக்கதோ , தம் தம்முடைய , கை- கையானது , க 
ண் - தங்கண்ணை , குத்திற்றென்று - குத்தியதென்று , களைப் 
வோ - தறிப்பாரோ. எ - று . 

இ -ம் . பாண்டியனே குற்றங்களைச் செய்தாலும் விடுத்த 
நகரிய சிநேகிதரைச் சிநேகியாது விடுதல் தகாது என்ப 
தாம் . துறத்தல் -எழுவாய் , தகுவதோ- பயனிலை . 

இலங்கு நீர்த்தண்சேர்ப்பவின்னாசெயினும் 
கலந்து பழிகாணார்சான்றோர்- கலந்தபிற் 
றீமையெடுத்துரைக்குந்திண்ணறிவில்லாதார் 
தாமுமவரிற்கடை . 

( இ - ள் . ) இலங்கு- விளங்கும் நீர் - நீரையும் , தண் - குளிர் 
ச்சியையும் பொருந்திய , சேர்ப்ப - கரையையுடைய பாண் 
டியனே , இன்னா- குற்றங்களை , செயினும்-( ஒருவர் ) செய்தா 
லும் , சான்றோர் - பெரியோர் , கலந்து -சிநேகித்து , பழி -குற் 
மங்களை , காணார் - பாரார் , கலந்தபின் -சிநேகித்தபின்,தீமை - 
குற்றங்களை எடுத்துரைக்கும் - எடுத்துச்சொல்லும் , திண்- வ 
லிய , அறிவிலாதார் அறிவிலாதவர் , தாமும் - தாங்களும் ,அவ 
ரின் - அவரைப்பார்க்கிலும் , கடை கடையானவர் . எ -று . 

இ - ம் . பாண்டியனே பெரியோர்கள் தம்முடைய சிநே 
கர் குற்றங்களைச்செய்தாலும் அவர் குற்றங்களைப் பாரார் 
குற்றங்களைச் சொல்பவர் குற்றஞ்செய்தவரிலுங் கடையா 
வர் என்பதாம் . சான்றோர் - எழுவாய் , காணார் - பயனிலை , ப 
ழி - செயப்படுபொருள் , அறிவில்லாதார் - எழுவாய் , கடை 
யாவர் பயனிலை . 

( எ ) 
ஏதிலார் செய்ததிறப்பவே தீதெனினு 
நோதக்கதென்னுண்டாநோக்குங்காற் - காதல் 
கழுமியார்செய்தகறக்கருவிகாட 
விழுமிதாநெஞ்சத்துணின்று. 

( இ - ள் . ) கறக்கு -சத்திக்கும் , அருவி - யாற்றையும் , நா 
ட - நாட்டையுமுடைய பாண்டியனே , ஏதிலார்- அயலார் செ 

13 


நாலடியார் 


ம 


ய்தது- செய்த குற்றம் , இறப்ப- மிகவும் , தீதெனினும்- குற்ற 
மாகிலும் , நோக்குங்கால் - பார்க்குமிடத்தில் , நோதக்கது - 
கோவத்தக்கது , என்னுண்டாம் - என்னவுண்டாம் , காதல் - த 
ம்மிலாசையுடைய , கழுமியார் -சிநேகர், செய்த -செய்தகுற் 
றம் , நெஞ்சத்துள் - மனதுள் , நின்று இருந்து , விழுமிதாம் 
சிறப்பையுடையதாம் எ - று . 

இ - ம் பாண்டியனே அரிய சிநேகர் செய்த குற்றம் 
னதிலிருந்து சிறப்புடையதாகும் அயலார் செய்தது மிகவு 
ங்குற்றமாயினும் வருந்தத்தக்கதென்ன என்பதாம் . குற்ற 
ம் - எழுவாய் , விழுமிதாம் - பயனிலை . 

( அ ) 
தமரென்றுதாங்கொள்ளப்பட்டவர் தம்மைத் 
தமான்மைதாமறிந்தாராயி - னவரைத் 
தமரினுநன்கு மதித்துத்தமரன்மை 
தம்முளடக்கிக்கொளல் . 

( இ - ள் .) தமரென்று - உறவென்று , தாம் - தாம் , கொள் 
எப்பட்டவர் - சிநேகிக்கப்பட்டவர் , தம்மை - தம்மை , தமா 
ன்மை - உறவில்லாமையை , தாமறிந்தாராயின் - தாங்கண்டா 
ராகில் , அவரை - அவர்களை , தமரினும் -உறவினும் , நன்கு - 
நன்றாக , மதித்து - எண்ணி , தமரன்மை- உறவில்லாமையை , 
தம்முள் - தமக்குள்ளே , அடக்கிக்கொளல் - அடக்கிக்கொ 
ள்ள வேண்டும் . எ- று . 

இ - ம் . சிநேகிக்கப்பட்டவ ரிடத்துச் சிநேக மில்லாமை 
யைக் கண்டால் அவரைச் சிநேகிதரிலும் அகமாகக் கொள் 
ளவேண்டும் என்பதாம் . ஒருவர் - எழுவாய் , அடக்கிக்கொ 
ளல் - பயனிலை , தமான்மை - செயப்படுபொருள். ( கூ ) 

குற்றமுமேனைக்குணமுமொருவனை 
ஈட்டபினாடித்திரிவேனே - னட்டான் 
மறைகாவாவிட்டவன் செல்வுழிச்செல்க 
வறைகடல் சூழ்வையாக . 

( இ - ள் .) குற்றமும் - குற்றத்தையும் , ஏனை - மற்ற , குண 
மும்- குணத்தையும் , ஒருவனை - ஒருவனை , நட்டபின்- சிநேகி 


மூலமும் உரையும் . 
த்தபின் , நாடி - தேடி , திரிவேனேல் திரிவேனாகில் , கட்டான் 
சிநேகித்தவன் , மறை - இரகசியத்தை , காவாவிட்டவன் - வெ 
ளிப்படுத்தினவன் , செல்வுழி - செல்லு நரகத்தில் , அறை 
சத்திக்கும் , கடல்சூழ் - கடலாற் சூழப்பட்ட , வையம் - உல 
கம் , நக - ( என்னை ) நகைக்க , செல்க- நான் போவேனாக . எ - று . 

இ - ம் . ஒருவன் குற்றத்தையுங் குணத்தையுஞ் சிசேக 
த்தபின் ஆராய்வேனாகில் சிநேகன் இரகசியத்தைச் சொன் 
னவன் போகுநரகத்திற் போவேனாக என்பதாம் . யான் - 
எழுவாய் , செல்க.பயனிலை . 

( க ) 
நட்பிற் பிழை பொறுத்தல் - முற்றிற்று . 


உச.ஆம் அதிகாரம் . கூடா நட்பு . 


அஃதாவது பொருந்தாத சினேகமாம் . 
செறுப்பில்பழங்கூரைசேறனையாக 
விறைத்து நீரேற்றுங்கிடப்பர் - கறைக்குன்றம் 
பொங்கருவிதாழும்புனல்வரைநன்னாட 
தங்கருமமுற்றுந் துணை . 

( இ - ள் . ) கறை- இருண்ட , குன்றம் - மலையில் , பொங்கு - 
மிகுந்த , அருவி - யாறு , தாழும் -வீழும் , புனல் - நீரையுடை 
ய , நல் -நல்ல , வரைநாட - மலைமீது நாட்டை யுடைய பாண் 
டியனே , செறுப்பில் கட்டவிழ்த்த , பழம் - பழைய , கூரை 
கூரையையுடைய வீட்டில் , சேறு- சேற்றை , அணையாக - அ 
ணை கட்டி , இறைத்தும் - அணையுள் வீழ் நீரையிறைத்தும் , 
நீர் - ஒழுகுநீரை , ஏற்றும் - மேலேதாங்கியும் , தம் தமது கரு 
மம்-காரியம் , முற்றுந் துணை முடியுமளவும் , கிடப்பர் - இரு 
ப்பார் . எ - று . 

இ - ம் . பாண்டியனே மழைவிமௌவும் ஒழுக்கு வீட் 
டிலிருப்பார் என்பதாம் . சிலர்தோன்று எழுவாய் , கிடப் 
பர் - பபனிக்க 


காஅ 


வ 


நாலடியார் 
சீரியார் கேண்மைசிறந்தசிறப்பிற்றாய் 
மாரிபோன் மாண்டபயத்ததா - மாரி 

றந்தக்காற்போலுமே வாலருவிநாட 
சிறந்தக்காற்சீரிலார் நட்பு . 

( இ- ள் . ) வால் - வெள்ளிய , அருவி - ஆற்றையும் , நாட 
காட்டையுமுடைய பாண்டியனே , சீரியார் நல்லவர் , கேண் 
மை -சிநேகமானது , சிறந்த.மிகுந்த , சிறப்பிற்றாய் -சிறப்பு 
டையதாய் , மாரி போல் - மழை போல , மாண்ட - மாட்சிமை 
ப்பட்ட , பயத்ததாம் - பயனையுடையதாம் , சீரிலார்- கெட்ட 
வர்கள் , நட்பு -சிநேகமானது , சிறந்தக்கால் - மிக்கவிடத்து , 
மாரி- அம்மழை , வறந்தக்காற்போலும் - பெய்யாவிட்டாற் 
போலும் . எ - று. 

இ - ம் . பாண்டியனே நல்லவர் சிநேகம் மழை பெய்தா 
ற்போற் பயனுடையதாம் , கெட்டவர் சிநேகம் அம்மழை 
பெய்யாவிட்டாற்போற் பயனில்லாதாம் என்பதாம் . கேண் 
மை - எழுவாய் , பயத்ததாம் -பயனிலை , நட்பு - எழுவாய் , வற 
தக்காற் போலும் பயனிலை, 

நுண்ணுணர்வினாரொடு கூடி நுகர்வுடைமை 
விண்ணுலகேயொக்கும்விழைவிற்றா - னுண்ணு 
லுணர்விலாாகிய வூதியமில்லார்ப் 
புணர்தனிரயத்துளொன்று , 

( இ - ள் . ) நுண் . நுட்ப , உணர்வினாரொடு - அறிவுளாரு 
டன் , கூடி - சேர்ந்து , நுகர்வுடைமை - அநுபவிக்கு மதுபவ 
ம் , விண்ணுலகு - தேவருலகை , ஒக்கும் நிகர்க்கும் , விழைவி 
ற்று - பயனுடையது , நுண் - நுட்ப , நூல் - நூலை , உணர்வில 
ராகிய - அறியாதவராகிய , வாதியம் - பயன் , இல்லார் - இல்லா 
தவரை , புணர் தல் - சிநேகித்தல் , கிரயத்துள் - நாகங்களுள் 
ளே , ஒன்று - ஒரு நரகத்துக்கொப்பாம் . எ - று . 

இ - ம் . அறிவுள்ளாரோடு சிநேகித்தல் சுவர்க்கத்துக் 
கொப்பாம் . அறிவில்லாரோடு சிநேகித்தல் நரகத்துக்கொ 


கசக 


மூலமும் உரையும் . 
ப்பாம் என்பதாம் நுகர்வுடைமை.எழுவாய் , விழைவிற்று . 
பயனிலை , புணர்தல் - எழுவாய் , ஒன்று - பயனிலை , ஏ - ஆல் 
அசைகள். 

( ஈ ) 
பெருகுவது போலத்தோன்றிவைத்தீப்போ 
லொருபொழுதுஞ்செல்லாதேநந்து - மருகெல்லாஞ் 
சந்தன நீள்சோலைச்சாரன் மலைநாட 
பந்தமிலாளர்தொடர்பு .. 

( இ - ள் ) அருகு - பக்கம் , எல்லாம் யாவும் , நீள் - நீண்ட , 
சந்தனச் சோலை - சந்தனச் சோலைகளையும் , சாரல் -குளிர்காற் 
றையுமுடைய, மலைநாட - மலைநாட்டையாளும் பாண்டியனே , 
பந்தமிலாளர் - உட்சிநேகமில்லாதவர் , தொடர்பு - சிநேகமா 
னது , பெருகுவதுபோல - வளர்வதுபோல , தோன்றி - தோற் 
றி , வை - வைக்கோல் , தீப்போல் - தீயைப்போல , ஒருபொழு 
தும் ஒருநாளும் , செல்லாது - செல்லாமல் , நந்தும் கெடும் . 
என்றவாறு . 

இ - ம் . பாண்டியனே உள்ளன்பிலார் சிநேகம்வைக்கோ 
லின் தீயைப்போலத் தோன்றி யழியும் என்பதாம் . தொட 
ர்பு - எழுவாய் , நந்தும்- பயனிலை , ஏ- அசை . 

செய்யாத செய்து நாமென்றலுஞ்செய்வதனைச் 
செய்யாது தாழ்ந்துக்கொண்டோட்டலு - மெய்யாக 
வின்பு றா உம்பெற்றியிகழ்ந்தார்க்கு மந்நிலையே 
துன்புறாஉம்பெற்றிதரும் . 
( இ - ள் . ) செய்யாத - செய்யத்தகாத காரியத்தை , செய் 
நாமென்றலும்- நாம் செய்வோமென்று சொல்லலும் , செய் 
வதனை - செய்யுங்காரியத்தை , செய்யாது - செய்யாமல் , தாழ் 
த்துக்கொண்டு - நீட்டிக்கவிட்டு , ஓட்டலும் - வைத்தலும் , மெ 
ய்யாக உண்மையாக , இன்புறா உம் - இன்பமடையத்தக்க , 
பெற்றி பெருமையை , இகழ்ந்தார்க்கும் - இகழ்ந்தவர்களுக் 
கும் , அந்நிலையே - அப்பொழுதே , துன்பு நூஉம் - துன்பம 
டையத்தக்க , பெற்றி பெருமையை , தரும் - கொடுக்கும் . 
என்றவாறு . 


- 


நாலடியார் 


இ - ம் . செய்யாத காரியத்தைச் செய்வோமென்று சொல் 
அதலும் செய்யுங் காரியத்தைச் செய்யாது விடுதலுந் துன் 
பம் என்பதாம் . காரியங்கள் - எழுவாய் , தரும் பயனிலை , 
பெற்றி - செயப்படுபொருள் . 

( ரு ) 
ஒரு நீர்ப்பிறந்தொருக்கு நீண்டக்கடைத்தும் 
விரிநீர்க்குவளையையாம்பலொக்- கல்லா 
பெருநீரார்கேண்மைகொளினுநீரல்லார் 
கருமங்கள் வேறுபடும் . 

( இ - ள் . ) ஒருநீர் ஒருகுளத்து நீரில் , பிறந்து தோன்றி , 
ஒருங்கு - ஒருவழிப்பட , நீண்டக் கடைத்தும் வளர்ந்தாலு 
ம் , விரி- மலர்ந்த , நீர் - குணமுடைய , குவளையை - செங்கழுநீ 
ரை , ஆம்பல் - அல்லி , ஒக்கல்லா - ஒவ்வாது , ( அதுபோல ) 
பெரு - மிகவும் , நீரார் - ஈற்குணமுடையார் , கேண்மை - நட் 
பை , கொளினும் கொண்டாலும் , நீரல்லார்.நற்குணமில்லா 
ர் , கருமங்கள் - செய்காரியங்கள் , வேறுபடும் -வித்தியாசப்ப 


டும் . எ- று . 


இ - ம் , செங்கழுைேர அல்லி ஒவ்வாது போல நற்குன 
முடையாரது நட்பைக்கொண்டாலும் துர்க்குணமுடையா 
ர்செய்காரியங்கள் வேறுபடும் என்பதாம் கருமங்கள் -எழு 
வாய் , வேறுபடும் பயனிலை . 

முற்றற்சிறுமத்திமுற்பட்டதந்தையை 
நெற்றுக்கண்டன்ன விரலான்ஞெமிர்த் - திட்டுக் 
குற்றிப்பறிக்குமலைநாடவின்னாதே 
யொற்றுமைகொள்ளாதார்நட்பு . 

( இ - ள் ) முற்றல் - முதிர்ச்சியல்லாத ,சிறுமந்தி -சிறுகு 
க்கு ,.முன் தன்முன் , பட்ட வாப்பட்ட, தந்தையை- ( இரை 
கொண்டுவந்த ) தந்தையை , நெற்று - பயற்ற நெற்றை , கண் 
உள்ள கண்டதொத்த, விரலால் விரல்களால் , ஞெமிர்த்திய 
இ - ஓடித்து , குற்றி குத்தி , பறிக்கும் . இரையைப்பிடுங்கும் 
மண்காட 

மலையையு நாட்டையுமுடைப் பாண்டியனே , ஒற் 


மூலமும் உரையும் . 
றுமை- மனவுரிமை , கொள்ளாதார் - கொள்ளாதவரது , நட் 
பு - சிநேகமானது , இன்னாது - பொல்லாது . எ - று . 

இ - ம் . பாண்டியனே மன வுரிமையில்லாதார் சிநேகம் 
பொல்லாது என்பதாம் . நட்பு எழுவாய் , இன்னாது -பயனி 
லை , ஏகாரம்- அசை. 

( எ ) 
முட்டுற்றபோழ்தின் முக்கியென்னாருயிரை 
நட்டானொருவன்கைநீட்டேனே -னட்டான் 
கடிமனை கட்டழித்தான் செல்வுழிச்செல்க 
நெடுமொழிவையநக . 

( இ - ள் . ) முட்டு- துன்பம் ,உற்றபோழ்தில் - வந்தபோது , 
முடுகி -விரைவாக, என் - எனது , ஆருயிரை- நிறைந்தவுயிரை , 
நட்டானொருவன் - சிநேகஞ்செய்தவொருவன் , கை - கையி 
ல் , நீட்டேனேல் - கொடேனாகில் , நட்டான் -சிநேகனுடைய , 
கடி- காவல்பொருந்திய , மனை - மனையவளை , கட்டு - கற்பு , அ 
ழித்தான் - அழித்தவன் , செல்வுழி -போகுநரகத்தில் , நெடு - 
மிக்க , மொழி புகழையுடைய , வையம் - உலகம் , நக - என்னை 
நகைப்பதாக , செல்க -பான் போகக்கடவேன் , எ - று , 

இ - ம் . சிநேகனுக்கு ஆபத்து வந்தபோது என்னுயிரை 
அவன்கையிற் கொடேனாகில் சிநேகன் பெண்சாதி கற்பை 
அழித்தவன் போகுநரகத்திற் போகக்கடவேன் என்பதாம் 
யான் - தோன்றாவெழுவாய் , செல்க - பயனிலை 

( அ ) 
ஆன்படுநெய்பெய்கலனுள துகளைந்து 
வேம்பெேநய்பெய்தனைத்தரோ - தேம்படு 
நல்வரைநாடநயமுணர்வார்கண்பொரீஇப் 
புல்லறிவினாரொடு நட்பு . 

( இ - ள் ) தேம் - தேன் , படு பொருந்திய , நல் - நல்ல , வ 
ரை - மலையையும் , நாட - நாட்டையுமுடைய பாண்டியனே ,, 
கயம் -நீதியை , உணர்வார் - அறிபவாது , நண்பு -சிநேகத்தை , 
ஒரீஇ விட்டு, புல் - அற்ப , அறிவினாரொடு - அறிவாளருடன் , 
கட்பு-( கொண்ட ) நட்பானது , ஆண் -பசுவால் , படு உண்டா 


நாலடியார் 


ன , நெய் - செய்யை , பெய் . வார்த்திருந்த , கலனுள் - கலத்து 
ள் , அது - அந்தநெய்யை , களைந்து எடுத்து, வேம்படு வேம் 
பிலுண்டான , நெய்-நெய்யை , பெய்தனைத்து - வார்த்துவை 
த்தாற்போலும் . எறு 

இ - ம் . பாண்டியனே அறிவுடையார் சிநேகத்தைவிட்டு 
அறிவில்லார் சிநேகத்தைக் கொள்ளுதல் கலசத்தில் பசுவி 
ன் நெய்யை நீக்கி வேம்பின் நெய்யை விட்டாற் போலும் 
என்பதாம் . நட்பு - எழுவாய் , அனைத்து - பயனிலை , அரோ - 
அசை . 

( சு ) 
உருவிற்கமைந்தான்கனூராண்மையின்மை 
பருகற்கமைந் தபானீர - ளாயற்றே 
தெரிவுடையார் தீயினத்தாராகுதனாகம் 
விரிபெடையோடாடிவிட்டற்று . 

( இ - ள் . ) உருவிற்கு - வடிவினுக்கு , அமைந்தான் கண் - 
( அழகு ) பொருந்தியவனிடத்து , ஊராண்மை -சிநேகத் தன் 
மை , இன்மை - இல்லாமையானது , பருகற்கு குடித்தற்கு , 
அமைந்த பொருந்திய , பால் - பாலில் , நீர் -சலத்தை , அளாய 
ற்று - கலந்தாற்போலும் , தெரிவுடையார் - அறிவுடையார் தீ 
யினத்தார் - கொடிய கூட்டத்தார் , ஆகுதல் - ஆதல் ,நாகம் -57 

விரி - விரியன்பாம்பின் , பெடையோடு பெட்டை 
யுடன் , ஆடிவிட்டற்று - கூடிப்புணர்ந்தாற்போலும் எ - று . 

இம். அழகுள்ளவனிடத்துச் சிநேகமில்லாமை யான 
து பாலிலே நீர்கலந்தாற்போலும் , நல்லவர்கள் கெட்டவர் 
களாகுதல் நாகம் விரியன் பெட்டையோடு சேர்ந்தாற்போ 
லும் என்பதாம் . இன்மை - எழுவாய் , அளாயற்று- பயனிலை , 
நாகம் - எழுவாய் , ஆடிவிட்டற்று - பயனிலை . ( க 0 ) 

கூடாநட்பு - முற்றிற்று . 


கமானது , 


மூலமும் உரையும் . 
உ ரு - ஆம் அதிகாரம் . அறிவுடைமை . 


அஃதாவது - அறிவுடையா யிருக்குந் தன்மையாம் . 
பகைவர்பணிவிடநோக்கித்தகவுடையார் 
தாமேயுநாணித்தலைச்சொல்லார்- காணா 
யிளம்பிறையாயக்காற்றிங்களைச்சேரா 
தணங்கருந்துப்பினரா . 

( இ - ள் . ) இளம்பிறை- இளைய பிறை , ஆயக்கால் - ஆனால் , 
திங்களை - 

- சந்திரனை , அணங்கு- வருத்தஞ்செய்யும் , அரும் - 
அரிய , துப்பின் - வலியுடைய , அரா - பாம்பானது , சேராது 
அடையாது , ( அது போல ) பகைவர் - பகையாளிகள் , பணி 

டம் - தளர்ந்தவிடம் , நோக்கி பார்த்து , தகவுடையார் - அ 
றிவுடையார் , தாமேயும் - தாங்கள் , நாணி- அவர்க்கிரங்கி , 
தலைச்சொல்லார்- (கொடுக்க ) முதன்மையாகப்போகார், கா 
ணாய் - பாராய் . எ - று . 

இ - ம் . இளம்பிறையாகிற் சந்திரனைப் பாம்பு சேராது 
அதுபோலப் பகைவர் தளர்ந்தவிடத்து அறிவுடையோர் 
அவரை வெல்லச் செல்லார் என்பதாம் . தகவுடையார் - எ 
ழுவாய் , செல்லார் - பயனிலை . 

நளிகடற்றண்சேர்ப்பநல்கூர்ந் தமக்கட் 
கணிகலமாவதடக்கம்- பணிவில்சீர் 
மாத்திரையின்றிநடக்கு மேல் வாழுமூர் 
கோத்திரங்கூறப்படும் . 

( இ - ள் . ) நளி- பெரிய , தண் - குளிர்ந்த , கடல் கடலையும் , 
சேர்ப்ப - கரைபையுமுடைய பாண்டியனே , நல்கூர்ந்த - வ 
றுமையடைந்த , மக்கட்கு மனிதர்க்கு , அணிகலமாவது .. 
பரணமாவது , அடக்கம் - அடங்கி யிருத்தல் , பணிவில் 
அடக்கமில்லாத , சீர் -சிறப்பையுடைய , மாத்திரையின்றி - 
அளவு கடந்து , நடக்குமேல் - நடப்பானாகில் , வாழும்- தான் 
வாழும் , ஊர் ஊராரால் , கோத்திரம் - தன் குலத்திற்குக் குந் 
றம் , கூறப்படும் - சொல்லப்படுவான் . எ - று . 


( க ) 


நாலடியார் 


க 


இ - ம் . பாண்டியனே தரித்திரர்களுக்கு ஆபரணமடக் 
கமாம் , ஒருவன் அளவு கடந்து நடப்பானாகில் வராரால் ப 
ழிக்கப்படுவான் என்பதாம் . அணிகலம் - எழுவாய் , அடக்க 
ம் - பயனிலை , நன்னூல் ( பல்லோர் படர்க்கை முன்னிலை த 
ன்மையில் செல்லாதாகுஞ் செய்யு மென்முற்றே ) இவ்விதி 
யால் செய்யுமென்னும் வாய்ப்பாட்டு முற்றுப்படுவ னென்றா 
யிற்று . 

( உ ) 
எந்நிலத்துவித்திடினுங்காஞ்சிரங்காழ்தெங்காகா 
தென்னாட்டவருஞ்சுவர்க்கம் - புகுதலாற் 
நன்னாற்றானாகுமறுமைவடதிசையுங் 
கொன்னாளர்சாலப்பலர் . 

( இள் ) எந்நிலத்து - எந்தநிலத்தில் , வித்திடினும்.வி 
தைபோட்டாலும் , காஞ்சிரம் - எட்டியின் , காழ் - விதை , தெ 
ங்காகா - தென்ன மரமாகாது , தென்னாட்டவரும் தெற்கிலு 
ள்ளவரும் , சுவர்க்கம் புகுதலால்- ( தருமஞ்செய்து ) சுவர்க் 
கத்திற் பிரவேசித்தலால் , தன் - தனது , ஆற்றான் - ( தரும் ) 
வழியால் , மறுமை - மறுபிறப்பு , ஆரும் - ஆம் , வடதிசையும் - 
வடதிக்கிலும் , கொன்னாளர் -தருமப்பயனில்லாதார் , சாலப் 
பலர் - மிகவும் பலர் . எ - று , 

இ - ம் எட்டிவிதைநடத் தென்னமரமாகாது , தெற்கு 
ள்ளவருஞ் சுவர்க்கத்திற் போவர் , வடக்குள்ள வரும் நாக 
த்திற்போவர் என்பதாம் . மறுமை- எழுவாய் , ஆகும்- பய 
னிலை , தெற்கு யமதிசை வடக்கு தெய்வதிசை உயர்ந்த விட 
த்திருப்பினும் பாவிகள் புண்ணியர்களாகார் தாழ்ந்தவிடத் 
திருப்பினும் புண்ணியர்கள் பாவிகளாகார். ( ங ) 

வேம்பினிலையுட்கனியினும் வாழைதன் 
மீஞ்சுவையாதுத் திரியாதா- மாங்கே 
யினந்தீதெனினுமியல்புடையார் கேண்மை 
மனந்தீதாம்பக்கமரிது . 

( இடன் . ) வேம்பின் வேம்பினுடைய,இலையுள்- இலையில் , 
வாழை -வாழைக்காய் , கனியினும் பழுத்தாலும் , தன் - தன 


மூலமும் உரையும் . 
து , தீஞ்சுவை- இனியமதுரம் , யாதும் -எவ்வளவும் , திரியா 

-வேறுபடாது , ஆங்கு- அதுபோல , இனம் - தன்னினம் , தீ 
தெனினும் - குற்றமாகிலும் , இயல்புடையார் -நற்குணமுடை 
யார்,கேண்மை - உறவாம் , மனம் - இருதயம் , தீதாம் - குற்ற 
மாகும் , பக்கம் - பட்சம் , அரிது -அருமை . எ - று . 

இ - ம் , வாழை வேம்பிலையிற் பழுத்தாலு மதுரங் கெ 
டாது அதுபோல நல்லவர் தீயவருடன் சேரினும் அவ 
ர்மனங் கெடாது என்பதாம் , மனம் - எழுவாய் , அரிது - பய 
னிலை, ஆம் - ஏ- அசை . 

( ச ) 
கடல் சார்ந்துமின்னீர்பிறக்குமலைசார்ந்து 
முப்பிண்டுவரிபிறத்த - லாற்றத்த 
மினத்தனையால்லரெறிகடற்றண்சேர்ப்ப 
மனத்தணையர்மக்களென்பார் . 

( இ - ள் ) எறி - அலைகளை யெறியும் , கடல் - கடலையு 
ம் , தண் - குளிர்ந்த , சேர்ப்ப - இறங்கு துறையையு முடைய 
பாண்டியனே , கடல் - சமுத்திரம் , சார்ந்தும் - சார்ந்த விடடத் 
தும் , இனனீர் -இனிய நீரானது , பிறக்கும் - உண்டாம் , மலை - 
மலை , சார்ந்தும் - சார்ந்த விடத்தும் , உப்பு - உப்பு ஈண்டு- மிகு 
ந்த , உவரி- உவர் நீர் , பிறத்தலால் - பிறத்தலால் , மக்களென் 
பார் - மக்களென்று சொல்லப்படுவார் , தத்தம் - தந்தம் , இன 
த்து - கூடினவினத்தின் , அணையரல்லர் - ஒப்பானவ ரல்லர் , 
மனத்து -மனத்தின் , அனையர் - ஒப்பானராவர் . எ - று . 

இ - ம் . பாண்டியனே கடல் சார்ந்தவிடத்திலும் நல்ல நீ 
ருண்டாம் . பலைசார்ந்தவிடத்திலும் உப்புநீருண்டாம் ஆத 
லால் அறிவுளோர் மனத்தாலொத்தவரல்லது இனத்தா 
லொத்தவால்லர் என்பதாம் . மக்களென்பர் எழுவாய் , மன 
த்தனையர்- பயனிலை . 

( ரு ) 
பரா அரைப்புன்னைபடுகடற்றண்சேர்ப்ப 
வொசா அலுமொட்டலுஞ் -- செய்பவோ நல்ல 
மரூஉச்செய்தியார்மாட்டுந்தங்கு மனத்தார் 
விராஅஅய்ச்செய்யாமைான்று . 


நாலடியார் 


( இ - ள் ) பரா அரை -பருத்த வடியினையுடைய , புன்னை 
புன்னை மரங்கள் , படு பொருந்திய , தண் - குளிர்ந்த , கடற்சே 
ர்ப்ப கடற்கரையையுடைய பாண்டியனே , தங்கும் (சுத்தந் ) 
தங்கும் , மனத்தார்- மனமுடையவர் , நல்ல- நன்மைகள்,மரூ 
உ - மருவிய , செய்தியார் மாட்டும் - ஒழுக்கமுடையா ரிடத் 
தும் , ஓரா அலும் - நீங்கலும் , ஒட்டலும் -கூடுதலும் , செய்ப 
வோ - செய்வார்களோ , விராஅஅய் - ஒருவருடன் கலந்து , 
செய்யாமை-சிநேகியாதிருத்தல் , நன்று -நல்லது . எ -று . 

இ - ம் . பாண்டியனே சுந்தமனமுள்ளோர் நல்லவ ரிட 
த்து நட்புக்கொள்ளலும் நட்புவிடுதலுஞ் செய்யார் யாவரி 
டத்துஞ் சிநேகியாமை நல்லது என்பதாம் . செய்யாமை - எ 
ழுவாய் , நன்று - பயனிலை . 

உணரவுணருமுணர்வுடையாரைப் 
பு ணரப்புணருமாமின்பம் - புணரிற 
றெரியத்தெரியுந்தெரிவிலாதாரைப் 
பிரியப்பிரியுமாநோய் . 

( இ - ள் . ) உணர- (சிநேகஞ்) செய்தறிய , உணரும் -சிநே 
கநிலை யறியும், உணர்வுடையாரை - அறிவுடையாரை , புண 
ர -சிநேகிக்க , இன்பம்-இன்பமானது , புணரும் பொருந்து 
ம் , புணரில் -சிநேகிக்கில் , தெரிய -சிநேகஞ்செய்தறிய , தெரி 
யும் -சிநேகநிலை தெரியும் , தெரிவிலாதாரை - அறிவிலாதவ 
ரை , பிரிய -சிநேகம் விட்டுப்பிரிய , நோய் - துன்பமானது ,பிரி 
யும் - நீக்கும் . எ - று . 

இ - ம் . அறிவுடையாரைச் சி கிேத்தா லின்ப முண்டா 
கும் அறிவில்லார் சிநேகத்தைவிட்டா லின்ப முண்டாகும் , 
என்பதாம் . இன்பம் - எழுவாய் , புணரும் - பயனிலை , நோய் - 
எழுவாய் , பிரியும் - பயனிலை , ஆம் இரண்டும் - அசைகள் . () 

நன்னிலைக்கட்டன்னை நிறுப்பானுந்தன்னை 
நிலைகலக்கிக்கிழிவொனு -- நிலையினு 
மேன்மேலுயர்த்துகிறுப்பானுந்தன்னைத் 
தலையாகச் செய்வானுந்தான் . 


மூலமும்உரையும் . க எ 
( இ - ள். ) நல் -நல்ல , நிலைக்கண் - நிலையிடத்து , தன்னை - 
தன்னை,நிறுப்பானும் - நிறுத்திக்கொள்பவனும் , தன்னை - தன் 
னை , நிலைகலக்கி - அந்நிலை கெடுத்து , கீழிடுவானும் -கீழாக்கிக் 
கொள்பவனும் , நிலையினும்- முன்னிருந்த நிலையிலும் , மேன் 
மேல் - தன்னைமேலுமேலும் , உயர்த்து- உயரப்பண்ணி , நிறு 
ப்பானும் நிறுத்திக்கொள்பவனும் , தன்னை - தன்னை , தலையா 
க தலைமையாக , செய்வானும்- செய்துகொள்பவனும் , தான் 
தாமன . எ - று . 

இ - ம் . ஒருவன் தன்னை நல்ல நிலையினிறுத்திக் கொள் 
ளலும் அகநிலைக்குக் கீழாக்கிக் கொள்ளலும் முன்னிருந்த 
நிலையிலும் மேலாக்கிக் கொள்ளலும் தன்னாலே தான் என்ப 
தாம் . தான் - எழுவாய் , நிறுப்பான் முதலிய - பயனிலை . ( அ ) 

கருமவரிசையாற்கல்லாதார் பின்னும் 
பெருமையுடையாருஞ்சேற - லருமரபி 
னோதமாற்றுமொலிகடற்றண்சேர்ப்ப 
பேதமையென்றதறிவு . 

( இ - ள் . ) ஓதம் - அலைகள் , அரற்றும் - சாத்திக்கும் , ஒலி 
சத்தத்தையுடைய , தண் -குளிர்ந்த , கடற்சேர்ப்ப - கடற்க 
ரையையுடைய பாண்டியனே , கருமவரிசையால் - காரியமு 
றைமையால் , கல்லாதார் - கற்காதவர் , பின்னும் - பின்னாகவு 
ம் , அரும்- அரிய , மரபின் - குலமுள்ள , பெருமையுடையாரு 
ம் பெருமையுடையவறிவாளிகளும் , சேறல் - செல்லுதல் , 
பேதைமையன்று - அறியாமைபல்ல , அதறிவு- அஃதறிவு 
டைமை எ - று . 

இ - ம் . பாண்டியனே கல்லா தவர் பின்னுக் கற்றவருஞ் 
செல்லுதல் அறியாமையல்ல காரியமாகுமறிவுடைமையாம் 
என்பதாம் . அது - எழுவாய் , அறிவு - பயனிலை . 

கருமமுமுட்படாப்போகமுத்துவ்வாத் 
தருமமுந்தக்கார்க்கே செய்யா - வொருநிலையே 
முட்டின்றி மூன்று முடியுமேலஃதென்ப 
பட்டினம் பெற்றகலம் . 

14 


கடுஅ 


நாலடியார் 
-ள் . ) கருமமும் - காரியங்களும் , உட்படா - உட்ப 
ட்டு , போகமும்- போகத்தையும் , துவ்வா- அநுபவித்து , த 
ருமம் - தருமத்தையும் , தக்கார்க்கே- பெரியோர்க்கே , செய் 
யா - செய்து , ஒருநிலையே - ஒருபிறப்பில் , முட்டின்றி தடை 
யில்லாமல் , இம்மூன்றும் - இம்முச்சேய்கைகளும் , முடியு 
மேல் - ஒருவனுக்கு வாய்க்குமாகில் , அஃது - அம்முடிவு , ப 
ட்டினம் - தன்பட்டினத்தை , பெற்ற - அடைந்த , கலம் - பொ 
ருள் கொண்டுவந்தமரக்கலம் , என்ப - என்பார்கள் . எ - று . 

இ - ம் . ஒருவனுக்குக் காரியங்களும் போகமும் தரும 
முங் கைகூடுமாகில் அதுபொருள் கொண்டுவந்த கப்பலுக் 
கொப்பாம் அஃது - எழுவாய் , கலமென்ப பயனிலை . ( க 0 ) 

அறிவுடைமை - முற்றிற்று . 


உசு - ஆம் . அதிகாரம் . அறிவின்மை . 


அஃதாவது அறிவில்லாமையைச் சொல்லுதலாம் . 
நுண்ணுணர்வின்மைவறுமையஃதுடைமை 
பண்ணப்பணைத்தபெருஞ்செல்வ- மெண்ணுக்காற் 
பெண்ணவாயாணிழந்தபேடியணியாளோ 
கண்ணவாத்தக்ககலம் . 

( இ - ள் . ) நுண் . நுட்பமாகிய, உணர்வின்மை - அறிவி 
ல்லாமையே , வறுமை - தரித்திரமாம் , அஃதுடைமை -அவ் 
வறிவுடைமையே , பண்ண - செய்ய , பணைத்த வளர்ந்த , பெ 
ரும்பெரிய , செல்வம் செல்வமாம் , எண்ணுங்கால் - ஆராயு 
மிடத்து , பெண் - பெண்ணின்வடிவை , அவாய் - இச்சித்து , 
ஆண் - ஆணின் வடிவை, இழந்த -நீங்கிய , பேடி பேடியானவ 
ள் , கண் கண்ணுக்கு , அவாத்தக்க - இச்சிக்கத்தக்க , கலம் - 
ரணங்களை , அணியாளோ - அணியமாட்டாளோ . எ - று 

இ - ம் , அறிவில்லாமையே தரித்திரம் அறிவுடைமை 
யே செல்வம் ஆகையால் பெண்ணழகை இச்சித்து ஆணழ 


மூலமும் உரையும் . 
கைவிட்டபேடி ஆபரணங்களை அணியாளோ என்பதாம் 
உணர்வின்மை - எழுவாய் , வறுமை - பயனிலை , உணர்வுடை 
மை எழுவாய் , செல்வம் - பயனிலை . 

( க ) 
பல்லான்ற கேள்விப்பயனுணர்வார் பாடழிந் 
தல்ல அழப்பதந்திரே- தொல்சிறப்பி 
னாவின் கிழத்தியுறைதவாற்சேராளே 
பூவின் கிழத்தி புலந்து . 

( இ - ள் . ) பல்லான்ற பலவிதமாகநிரம்பிய , கேள்விப்ப 
யன் - கல்விப்பயனை , உணர்வார் அறிபவர் , பாடு - தம்பெரு 
மை , அழிந்து - கெட்டு , அல்லல் - துன்பத்தில் , உழப்பது - வ 
ருந்துவது , அறிதிரே- அறியீரே, தொல் - பழைய , சிறப்பின் - 
சிறப்புடைய , நாவின்கிழத்தி - சரஸ்வதி , உறைதலால் -வாச 
ம்பண்ணலால் , பூவின்கிழத்தி -இலக்குமி , புலந்து - பிணங்கி , 
சேராள் - அடையாள் . எறு . 

இ - ம் சரஸ்வதி வாசம்பண்ணுமிடத்தில் இலக்குமிவா 
சம் பண்ணாள் என்பதாம் . பூவின்கிழத்தி- எழுவாய் , சேரா 
ள் - பயனிலை , ஏ - அசை . 

( உ ) 
கல்லென்று தந்தை கழறவதனையோர் 
சொல்லென் றுகொள்ளாதிகழ்ந்தவன் - மெல்ல 
வெழுத்தோலைபல்லார்முன்னீட்டவிளியா 
வழுக்கோலைக்கொண்டுவிடும் . 

( இ - ள் . ) தந்தை - பிதாவானவன் , கல்லென்று . நூல்களை 
க் கற்றுக்கொள்ளென்று , கழற - சொல்ல , அதனை - அச்சொ 
ல்லை , ஓர்சொல்லென்று - ஒரு சொல்லென்று , கொள்ளாது 
கொள்ளாமல் , இழந்தவன் - பழித்தவன் , மெல்ல- மெதுவாக , 
எழுத்தோலை -ஒருவ னெழுதிய வோலையை வாசியென்று , 
பல்லார்முன் - பலபேர்முன் , பட்ட கொடுக்க , இளியா- அவ 
மதித்து , வழு -கெடுதியாக , கோலை - அடிப்பதற்குக்கோலை , 
கொண்டுவிடும் - எடுத்துக்கொள்வான் . எ- று. 

இ - ம் . பிதா படியென்று சொல்ல அச்சொல்லைக் கொள் 
ளாது பழித்தவன்சையில் வேறொருவன் எழுத்தோலைவா 


நாலடியார் 


சியென்று பலர் முன் கொடுக்க அவன் இகழ்ந்து அடிக்கத்த 
டியெடுத்துக் கொள்வான் என்பதாம் இகழ்ந்தவன் - எழுவா 
ய் , கொண்டுவிடும்- பயனிலை, கோடை செயப்படுபொருள் ( ) 

கல்லாதுநீண்டவொருவனுலகத்து 
நல்லறிவாளரிடைப்புக்கு - மெல்ல 
விருப்பினுசாயிருந்தற்றேயிரா அ 
துரைப்பினுநாய்குரைத்தற்று . 

இ - ள் . ) கல்லாறு - கற்காது , நீண்ட - வளர்ந்த , ஒருவ 
ன் - ஒருத்தன் , உலகத்து - உலகத்தில் , நல்லறிவாளர் -நல்லறி 
வுடையார் , இடை - நடுவே , புக்கு - பிரவேசித்து , மெல்ல - மெ 
ல்ல , இருப்பினும் - இருந்தாலும் , நாயிருந்தற்று -நாயிருந்தா 
ற்போலும் , இராஅது -இருக்காமல் , உரைப்பினும் - ஒன்றை 
ச்சொன்னாலும் , நாய்குரைத்தற்று - நாய்குரைத்தாற்போ 
லும் . எ - று 

இ - ம் . கற்றவர் சபையில் கல்லாதவனிருந்தாலு நாயி 
ருந்தாற் போலும் அவன் ஒன்றைச் சொன்னாலு நாய்கு 
ரைத்தாற்போலும் என்பதாம் இருப்பு உரைப்பு - எழுவா 
ய் , இருந்தற்று குரைத்தற்று - பயனிலை , ஏ - அசை . ( ச ) 

புல்லாப்புன்கோட்டிப்புலவரிடைப்புக்குக் 
கல்லாதசொல்லும்கடையெலாங் - கற்ற 
கடா அயினுஞ்சான்றவர் சொல்லார் பொருண்மேற் 
படா அவிடுபாக்கறிந்து . 

( இ - ள் . ) கடை - தடையானவன் , புல்லா - இலக்கணத் 
தோடுபொருந்தாத , புல் - அற்ப , கோட்டி -சபை கூடியிருக் 
கும் , புலவர் - புன்புலவர் , இடைநடுவே , புக்கு -பிரவேசித் 
து , கல்ல: த- கற்காதவற்றை, சொல்லும் சொல்வான் ,சான் 
றவர் - பெரியோர் , எலாம் - எல்லாம் , கற்ற - கற்றவற்றை , 
கடா அயினும் - பிறர்கேட்பினும் , பொருண்மேல் - சொல்லும் 
பொருண்மேல் , படா - அவர் புத்திசாராமல் , விடுபாக்கு 
விடும் பொருட்டு , அறிந்து தெரிந்து , சொல்லார் - சொல்லார். 


மூலமும் உரையும் . 


கண்க 


இ - ம் . கடையானவன் கல்லார்சபையிற் கல்லாதனவற் 
றைச் சொல்லுவான் , கற்றோர் பிறர்கேட்பினும் கற்றவற் 
றைச் சொல்லார் என்பதாம் . கடை - எழுவாய் , சொல்லும் 
பயனிலை , கல்லாத - செயப்படுபொருள் , சான்றவர் - எழுவா 
ய் , சொல்லார் - பயனிலை , கற்ற - செயப்படுபொருள் . ( ரு ) 

கற்றறிந்தநாவினார் சொல்லார்தஞ்சோர்வஞ்சி 
மற்றையராவார்பகர்வர்- பனையின்மேல் 
வற்றியவோலைகலகலக்குமெஞ்ஞான்றும் 
பச்சோலைக்கில்லையொலி , 

( இ - ள் ) பனையின் மேல் - பனைமரத்தின் மேல் , வற்றிய 
வோலை -உலர்ந்தவோலை , கலகலக்கும் - கலகலவென்றுசத்தி 
க்கும் , எஞ்ஞான்றும் - எந்நாளும் , பச்சோலைக்கு - பசியவோ 
லைக்கு , ஒலி- சத்தம் , இல்லை- இல்லை , அது போல , கற்று - கற் 
று , அறிந்த -உணர்ந்த , நாவினார்- நாவுடையார் , தம் -தமது , 
சோர்வு- சொற்சோர்வுக்கு , அஞ்சி- பயந்து , சொல்லார் - ஓ 
ன்றுஞ் சொல்லார் , மற்றையராவர் -கல்லாதவர் , பகர்வர் . 
ராயாது சொல்வார் . எ - று . 

இ - ம் காய்ந்த வோலை சாத்திக்கும் பச்சை ஓலை சாத்தி 
காது அது போலக் கற்றோர் சொற்சோர்வுக்கஞ்சி ஒன்றும் 
சொல்லார் மற்றோர் சொற்சோர்வுபடாமற் சொல்லுவார் எ 
ன்பதாம் நாவினார்- எழுவாய் , சொல்லார் பயனிலை, மற்றை 
யராவார் -எழுவாய் , பகர்வர்- பயனிலை . 

பன்றிக்கூழ் பத்தரிற்றேமாவடித்தற்றா 
னன்றியா மாந்தர்க்கறத்தா - றுரைக்குங்காற் 
நன்றின் மேற்கொட்டுத் தறிபோற்றலை தகர்ந்து 
சென்றிசையாவாகுஞ்செவிக்கு 

( இ - ள் .) பன்றி - பன்றிக்கு , கூழ் -கூழ்வார்க்கும் , பத்த 
ரில் தொட்டியில் , தேமா - மதுரமாங்கனியை , வடித்தற்று - பி 
ழிந்தாற் போலும் , நன்று- நன்மையை , அறியா - அறியாத , 
மாந்தர்க்கு மனிதர்க்கு , அறத்து . தருமத்தினது , ஆறு - வழி 
பை , உரைக்குங்கால் - சொல்லுமிடத்து, குன்றின் மேல் - மலை 


சு 


நாலடியார் , 
மேல் , கொட்டும் - அடிக்கும் , தறிபோல் கட்டுத்தறிபோல் , 
தலைதகர்ந்து-தலைசிதறி , செவிக்கு - காதுக்கு , சென்று - போ 
ய் , இசையாவாகும் - ஏறாவாகும் . எ - று . 

இ - ம் . நன்மையறியாத மனிதர்களுக்குத் தருமத்தின்வ 
ழியைச் சொல்லுதல் பன்றித்தொட்டியில் மாங்கனியைப்பி 
ழிந்தாற்போலும் மலை மேலடிக்குத் தறிபோலவர் காதுக்கே 
றாது என்பதாம் . அறத்தாறு - எழுவாய் , இசையாவாகும் 
பயனிலை , ஆல் - அசை. 

( எ ) 
பாலாற்கழீ இப்பலநாளுணக்கினும் 
வாலிதாம் பக்கமிருந்ததைக்கிருந் - தன்று 
கோலாற் கடா அயக்குறினும்புகலொல்லா 
நோலாவுடம்பிற்கறிவு . 

( இ - ள் . ) பலநாள் - பலகாலமும் , பாலால் - பாலினால் , க 
ழீஇ - கழுவி , உணக்கினும் -உலர்த்தினாலும் , வாலிதாம் - வெ 
ள்ளிதாகிய , பக்கம்- தன்மை , இருக்கைக்கு கரிக்கு , இரு 
தன்று இருந்ததில்லை , அதுபோல கோலால் - கோலினால் , சு 
டாய் - அடித்து , குறினும் - கூறினாலும் , நோலா - முற்பிறப்பிற் 
றவஞ்செய்யாத , உடம்பிற்கு - உடலிற்கு , அறிவு -உணர்வு , 
புகலெல்லா - பிரவேசியாது எ- று . 

இ - ம் , கரியைப் பாலிற்கழுவி யுலர்த்தினாலும் வெள் 
ளையாகாது அதுபோல முன்செய்தவ மில்லார்க்குச் சொல் 
லினுமறிவு பிரவேசியாது என்பதாம் அறிவு - எழுவாய் , பு 
கலொல்லா - பயனிலை , குறினும் என்றது குறுக்கல்விகாரம் . 

பொழிந்தினிதுநாறிலும் பூமிசைதல்செல்லா 
திழிந்தவை காமுறாமீப்போ - லிழிந்தவை 
தாங்கலந்தகெஞ்சினார்க்கென்னாகுத்தக்கார்வாய்த் 
தேன்கலந்ததேற்றச்சொற்றேர்வு . 

( இ - ள் ) பொழிந்து - தேன்பொழிந்து , இனிது - இனி 
தாக , நாறினும் - பரிமளித்தாலும் , பூ -பூவிற்றேனை , 
தல்- உன்றதற்கு , செல்லாது போகாது , இழிந்தவை - இ 


வை 


கக 


மூலமும் உரையும் 
ழிவான மலங்களை , காமுறூஉம் - இச்சிக்கும் , ஈப்போல ஈ 
யைப்போல , இழிந்தவை - இழிந்தசெய்கைகள் , கலந்த . 
பொருந்திய , நெஞ்சினார்க்கு - மனமுடையார்க்கு , தக்கார் 
பெரியோர் , வாய் - வாயில் , தேன் -தேனை , கலந்த - கலந்தாற் 
போலும் , தெற்ற தெளிர்த , சொல் - சொற்களுடைய , தேர் 
வு - ஆராய்ச்சி , என்னாகும் - என்ன பயனாகும் எ - று : 

இ - ம் . இழிவான மலங்களை இச்சிக்கும் ஈயைநிகர்த்த 
வர்களுக்குப் பெரியோர்சொல்லும் வாக்கியம் என்ன பலன் 
பெறும் என்பதாம் தேர்வு - எழுவாய் , என்னாகும் பயனிலை , 
தாம் . அசை, 

( க ) 
கற்றாருரைக்குங்கசடரு நுண்கேள்வி 
பற்றாது தன்னெஞ்சுதைத்தலான் - மற்றுமோர் 
தன்போலொருவன் முகநோக்கித்தானுமோர் 
புன்கோட்டிகொள்ளுமா நகீழ் . 

( இ - ள் .) கற்றார் - கற்றோர் , உரைக்கும் - சொல்லும் , கச 
-குற்றம் , அறு - அற்ற , நுண் - நுட்பமான , கேள்வி.சொற 
களை , பற்றாது - கொள்ளாது , தன்னெஞ்சு தன்மனது , உதை 
த்தலால் - உதைத்துப்போதலால் , மற்றும் பின்னும் , தன் 
போலொருவன் - தன்னைப்போலொருவன் , முகநோக்கி - முக 
த்தைப்பார்த்து , தானுமோர்- தானொரு , புன் - அற்ப , கோ 
ட்டி - சபையை , கொள்ளும் கொண்டிருப்பான் , கீழ் - கீழ்மக 
ன். எ- று. 

இடம் , கீழானவன் கற்றோர் சொல்லு நுட்பசொற்களை 
க் கொள்ளாமல் தன்போ லொருவனுடன் சேர்ந்து அற்ப 
சபையிற் சேருவான் என்பதாம் கீழ் - எழுவாய் , கொள்ளும் . 
பயனிலை , புன்கோட்டி - செயப்படுபொருள் , ஆல் - ஓர் - ஆம் 
அசைகள் . 

( க 0 ) 
அறிவின்மை - முற்றிற்று . 


கசுச 


நாலடியார் 


உஎ - ஆம் அதிகாரம் . நன்றியில் செல்வம் . 


அஃதாவது நன்மையில்லாத செல்வமாம் 
அருகலதாகிப்பலபழுத்தக்கண்ணும் 
பொரித்தாள் விளவினை வாவல் - குறுகா 
பெரிதணியராயினும்பீடிலார் செல்வங் 
கருதுங்கடப்பாட்டதன்று . 

( இ - ள் . ) அருகலதாகி - தானிருக்குமிடத்திற்கயலாகி , 
ல - அநேகம் , பழுத்தகண்ணும் பழுத்தாலும் , பொரி - பொரி 
ந்த , தாள் - தாள்களையுடைய , விளவினை -விளாமரத்தை , வா 
வல் - வௌவால்கள் , குறுகா - சேரா , அதுபோல , பெரிது - மி 
கவும் , அணியராயினும் - சமீபராயினு ம , பீடு பெருமை , இ 
லார் - இல்லாதவர் , செல்வம் -ஐசுவரியம் , கருதும் - நினைக்கத் 
தக்ச , கடப்பாட்டதன்று - முறைமையுடையதன்று எ - று . 

இ - ம் . வௌவால்கள் விளாமரம் பழுத்தாலும் சேரா 
வரம் அது போல பெருமைபிலார் பக்கலிலிருப்பாராயினும் 
அவர் செலவம் பயன்படாது என்பதாம் செல்வம் - எழுவா 
ய் , கடப்பாட்டதன்று -பயனிலை, 

( க ) 
அள்ளிக்கொள்வன்னகுறு முகிழவாயினும் 
கள்ளி மேற்கைத் நீட்டார் சூடும் - பூவன்மையாஞ் 
செல்வம் பெரிதுடையராயினுங்கீழ்களை 
கள்ள ரறிவுடையார். 

( இ - ள் . ) அள்ளிக்கொள்வன்ன - அள்ளிக்கொள்வது 
போலும் , கும - குறிய , முகிழவாயினு ம்- அரும்புகளையுடை 
யவாயினும் , சூடும் - அணிபத்தகும் , பூவன்மையால் - மலரல் 
லாமையால் , கள்ளி மேல் - கள்ளியின் மேல் , கைக் மீட்டார் - கை 
களை நீட்டார் , அது போல செல்வம் - பாக்கியம் , பெரிது - மிக 
வும் , உடையராயினும் -உடையரானாலும் , கீழ்களை -கீழ்மக்க 
ளை, அறிவுடையார் -விவேகமுடையார் , நள்ளார். சேரார் . 

இ - ம் . கள்ளிப் பூவைப் பறிக்கமாட்டார் அது போல் 
அறிவுடையோர் கீழ்மக்களைச் சேரமாட்டார் என்பதாம் . 


மூலமும் உரையும் . 
அறிவுடையார் -எழுவாய் , நள்ளார்- பயனிலை , கீழ்மக்களை - 
செயப்படுபொருள் . 

( உ ) 
மல்குதிரையகடற்கோட்டிருப்பினும் 
வல்லூற்றுவரில் கிணற்றின் கட்சென் - றுண்பர் 
செல்வம் பெரிதுடையராயினுஞ்சேட்சென்று 
நல்குவார்கட்டோசை . 

( இ - ள் . ) மல்கு - மிக்க, திரைய - அலைகளை யுடைய, கட 
ல் - சமுத்திரத்தின் , கோடு - கரையில் , இருப்பினும் - இருந்தா 
லும் , வல்லூற்று வலிய வூற்றையுடைய , உவரில்- உப்பில்லா 

ணற்றின்கண் - கிணற்றினிடத்து , சென்று போய் , உண் 
பர் - நீரையுண்ணுவார் , அதுபோல செல்வம்- அருகிருந்தோ 
ர்பாக்கியம் , பெரிது - மிகவும் , உடையராயினும் உடையவ 
ரானாலும் , சேண் - தூரத்தில் , சென்று - போய் , நல்குவார்க 
ட்டே - கொடுப்பவரிடத்தே, நசை - ஒருவர்க்கிச்சையிருக் 
கும் . எ - று . 

இ - ம் நல்ல நீர்க்கிணறு கடற்கரையி லிருந்தாலும் அ 
வ்விடத்திற்சென்று நீரைக் குடிப்பார்கள் அது போலக் 
கொடுப்பவர் தூரத்திலிருந்தாலும் அவரிடத்தே யொருவ 
ர்க்கு இச்சையிருக்கும் என்பதாம் நசை - எழுவாய் , இரு 
க்கும் - தோன்றாப்பயனிலை . 

( க ) 
புணர்கடல்சூழ்வையத்துப்புண்ணியமோவேறே 
யுணர்வதுடையாரிருப்ப - வுணர்விலா 
வட்டும் வழுதுணையும் போல் வாரும் வாழ்வரே 
பட்டுந்துகிலுமுடுத்து . 

( இள் ) உணர்வதுடையார் - அறிவுடையார் , இருப்ப - 
தரித்திரராயிருக்க, உணர்விலா- அறிவில்லாத , வட்டும் பனை 
வட்டும் , வழுதுணையும் வழுதுணங்காயும் , போல்வாரும் - ஒ 
த்தவரும் , பட்டும் -பட்டாடையும் , துகிலும் - வஸ்திரத்தை 
யும் , உடுத்தி - தரித்து , வாழ்வர் - வாழ்வார்கள் , ( ஆதலால் ) 
புணர் - பொருந்திய , கடல் - சமுத்திரம் , சூழ் - சூழ்கத , வைய 
த்து - பூமியில் , புண்ணியம் - புண்ணியமானது , வேறு வேறு 
பட்டிருக்கும் . எ - று . 


நாலடியார் 


இ - ம் . கற்றோர் வருந்தியிருப்ப மற்றோர் செல்வத்தை 
யநுபவிப்பர் அது புண்ணியவசம் என்பதாம் . புண்ணியம் - 
எழுவாய் , வேறு - பயனிலை , ஏ - உம் - ஏ -ஓ- உம் - அசைகள் . ( ) 

நல்லார்நயவரிருப்பாயமிலாக் 
கல்லார்க்கொன்றாகியகாரணந் - தொல்லை 
வினைப்பயனல்லது வேனெடுங்கண்ணாய் 
நினைப்பவருவதொன்றில் . 

( இ - ள் ) வேல் - வேல்போலும் , நெடும் -நீண்ட , கண்ணா 
ய் - கண்களையுடையவளே , நல்லார் - நல்லவர்கள் , நயவர் - நீதி 
யையுடையவர்கள் , இருப்ப தரித்திரராயிருக்க , நயமிலா- ந 
ன்மையில்லாத , கல்லார்க்கு விவேகமில்லார்க்கு , ஒன்றாகி 
ய - ஒருபொருளுண்டாகிய , காரணம் - முகாந்தரம் , ( என்ன 
வெனில் ) தொல்லை -பழைய , வினை - நல்வினையினது , பயனல் 
லது - பயனல்லாமல் , நினைப்ப ஒருவன் நினைக்க , வருவது - வ 
ரத்தக்கது , ஒன்று . ஒன்று , இல் - இல்லை. எ - று . 

இ - ம் . பெண்ணே நல்லவர்களும் நீதியுள்ளவர்களுந் த 
ரித்திரப்பட்டிருக்கக் கல்லாதவர்களுக்குச் செல்வமுண்டா 
ன காரணம் என்னவெனில் முன்செய்த நல்வினைப் பலனா 
கும் என்பதாம். ஒன்று எழுவாய் , இல் - பயனிலை 

நாறாத்தகடே போனன் மலர்மேற்பொற்பாவாய் 
நீராய்நிலத்துவிளியபோ - வேறாய 
புன்மக்கள் பக்கம் புகுவாய் நீபொன்போலு 
நன்மக்கள் பக்கந் துறந்து . 

(இ - ள் ) நாறா- பரியளியாத , தகடு - புறவிதழ்களையுடை 
ய , நன்மலர்மேல் - நல்ல பொற்றாமரை மலர் மேலிருக்கும் , 
பொற்பாவாய் -இலக்குமியே , பொன்போலும் பொன்னை 
கர்த்த , நன்மக்கள்- நல்ல மனிதர்கள் , பக்கம் - இடத்தை , துற 
ந்து - விட்டு , வேறாய் - குணம் வேறான , புன்மக்கள் பக்கம் - புல் 
லிய மனிதர்களிடத்து , புருவாய் பிரவேசிப்பாய் , ( ஆகையா 
ல் ) நீறாய் பொடியாய் , நிலத்து பூமியில் , -ஈ , விளி- கெடுவா 


யாக . எ - று . 


மூலமும் உரையும் . 
இ - ம் இலக்குமியே நன் மக்களை விட்டு நீங்கிப் புன்மக் 
களிடத்திற் பிரவேசிக்கிறாய் ஆகையால் நீ நீறாய் வெந்து 
போகக்கடவாய் என்பதாம் . நீ - எழுவாய் , விளி- பயனிலை , 
அரோபோல அசைகள் . 

( * ) 
நயவார்கணல்குரவுநாணின்று கொல்லோ 
பயவார்கட்செல்வம் பறப்பப் - பயின்கொல் 
வியவாய்காண்வேற்கண்ணாயிவ்விரண்மொங்கே 
நயவாதுநிற்குநிலை 

( இ - ள் . ) வேற்கண்ணாய் - வேல் போன்ற கண்களை யுக 
யவளே , நயவார்கண் -நன்மையுள்ளவரிடத்திருக்கும் , நல்கு 
ரவு -வறுமைக்கு , நாண் வெட்கம் , இன்றோ- இல்லையோ, பய 
வார்கண் - கொடாதவரிடத்திருக்கும் , செல்வம் - செல்வமா 
னது , பறம்ப - அதிகரிக்க , பயின் கொல் - ( ஒட்டும் பிசினோ , 
இவ்விரண்டும்- இந்தவிரண்டும் , ஆங்கே - அங்கங்கே, நயவா 
து-( தராதரம் ) விரும்பாது , நிற்குநிலை நிற்கின்ற நிலையை , வி 
யவாய் - அதிசயமாய் , காண - யேறி . எ - று . 

இ - ம் பெண்ணே நல்லோரிடத்துத் தரித்திரமும் , உத 
வியில் வோரிடத்துச் செல்வமும் , தராதரமறியாது நிற்கின் 
றநிலையை நீயறி என்பதாம் . நீ - எழுவாய் , காண் பயனிலை . 
நிலை - செயப்படுபொருள் , கொல் - அசை . 

( எ ) 
வலவைகளல்லாதார்காலாறு சென்று 
கலவைகளுண்டுகழிப்பர் - வலவைகள் 
காலாறுஞ்செல்லார்கருனையாற்றுய்ப்பவே 
மேலாறுபாயவிருந்து . 

( இ - ள் ) வல்லவைகளல்லாதார் - வல்லமைகளில்லாத 
வர்கள் , காலாறுசென்று- தூரதேயங்களிற்போய் , கலவை 
கள் - பலவகைப்போசனங்களை , உண்டு சாப்பிட்டு, கழிப்பர் 
காலம்போக்குவார் , வலவைகள் - வல்லமையுடையவர்கள் , 
காலாறுஞ்செல்லார் - தூரதேயங்களிற்போகார் , மேல் -உட 
லில் , ஆறு பாய வியர்வு நீர்வா , இருந்து ஊரிலிருந்து , கரு 
வையால் - பொரிக்கறியுடன் போசனத்தை, துய்ப்ப - உன் 
பார்கள் எ - று . 


கசு அ 


நாலடியார் 


இ- ம் வல்லமையில்லார் தூரதேயங்களிற் சென்று இர 
ந்துண்பர் வல்லமையுள்ளார் உள்ளூரிலிருந்து முயற்சி செ 
ய்து உண்பர் என்பதாம் . அல்லாதார்- எழுவாய் , கழிப்பர் - 
பயனிலை , வலவைகள் - எழுவாய் , துய்ப்ப - பயனிலை , ஏ 
அசை . 

( அ ) 
பொன்னிறச்செந்நெற்பொதியொடுபிள்வாட 
மின்னொளிர்வானங்கடலுள்ளுங்கான் - றுகுக்கும் 
வெண்மையு டையார்விழுச்செல்வமெய்தியக்கால் 
வண்மையுமன்ன தகைத்து . 

( இ - ள் . ) பொன்னிறம் - பொன்போலுகிறமுடைய , செந் 
நெல் - செந்நெற்பயிர் , பொதியொடு பொதிதலுடன் ,பீள்வா 
ட - கருவாட , மின் - மின்னல் , ஒளிர் - பிரகாசிக்கும் , வானம் 
மேகமானது , கடலுள்ளும் - கடலிடத்தும் , கான்று - கக்கி , 
உகுக்கும் - நீரைச்சொரியும் , வெண்மையுடையார் - அறிவில் 
லார் , விழுச்செல்வம் -சிறந்த செல்வம் , எய்தியக்கால் - பெற் 
றால் , வண்மையும் - அவர்களுபகாரமும் , அன்ன தகைத்து - 
அத்தன்மையாம் . எ - று . 

இ - ம் . மேகமானது நெற்பயிர்வாடச் சமுத்திரத்திலே 
நீரைச்சொரியும் அதுபோல அறிவில்லார் செல்வம் பெற் 
றால் நன்மார்க்கர் வருத்தப்படத் துன்மார்க்கருக்குக்கொடு 
ப்பார்கள் என்பதாம் . வண்மை - எழுவாய் , அன்ன தகைத் 
பயனிலை 
ஓதியு மோதாருணர்விலாரோதாது 
மோ தியனையாருணர்வுடையார் - தூய்தாக 
நல்கூர்ந்துஞ்செல்வரிரவாதார் செல்வரு 
நல்கூர்ந்தாரீயாரெனின் . 

( இ - ள் ) உணர்விலார் - அறிவிலார் , ஓதியும் - பலநூலை 
ப்படித்தும் , ஓதார் -படியாதாராவர் , உணர்வுடையார் - அறி 
வுடையார் , ஓதாதும் - படியாதிருந்தும் , ஓதியனையார் - படித் 
தவராவர் , இரவாதார் - யாசியாதவர் , தூய்தாக- பரிசுத்தமா 
க , நல்கூர்ந்தும் தரித்திரப்பட்டிருந்தும் , செல்வர் - செல்வ 


. 


மூலமும் -உரையும் . 
ராவார்கள் , செல்வரும் - செல்வமுடையாரும் , ஈயாரெனின் 
கொடாராகில் , நல்கூர்ந்தார் . தரித்திரராவர் எ.று. 

இ - ம். அறிவிலார் படித்தும் படியாதவரே , அறிவுடை 
யார் படியா திருந்தும் படித்தவரே , இரவா தார் வறுமைய 
டைந்துஞ் செல்வர்களே , செல்வருங்கொடாராகில் வறிய 
வர்களே என்பதாம் உணர்விலார் உணர்வுடையார் இரவா 
தார் செல்வர் - எழுவாய் , ஓதார் ஓதியனையார் செல்வர் நல் 
கூர்ந்தார் -பயனிலை. 

( க 0 ) 
நன்றியில் செல்வம் முற்றிற்று . 


உ அ - ஆம் அதிகாரம் . ஈயாமை . 


அஃதாவது கொடாமலிருக்கும் தன்மையாம் . 
நட்டார்க்குநள்ளாதவர்க்குமுள வரையா 
லட்டது பாத்துண்டலட்டுண்ட- லட்ட 
வடைந்திருந்துண்டொழுகுமாவதின் மாக்கட் 
கடைக்குமாமாண்டைக்கதவு. 

( இ - ள் ) அட்டுண்டல் - சமைத்துண்டுவாழ்தலாவது , 5 
ட்டார்க்கும் சிநேகர்க்கும் , நள்ளாதவர்க்கும் சிநேகியாதவ 
ர்க்கும் , உள- தமக்குள்ள , வரையால் - அளவால் , அட்டது - 
சமைத்ததை , பாத்துண்டல்- பகுத்துண்ணல் , அட்டது . ச 
மைத்ததை , அடைந்திருந்து - கதவை யடைத்திருந்து , உண் 
டு - புசித்து , ஒழுகும் - நடக்கும் , ஆவது - செல்வம் , இல்- இல் 
லாத , மாக்கட்கு -மனிதர்க்கு , ஆண்டைக்கதவு - சுவர்க்கவா 
யிற் கதவுகள் , அடைக்கும் அடைந்திருக்கும் எ - று , 

இ - ம் சிநேகருக்குஞ் சிநேகியா தவருக்கும் இருக்கும் 
ளவாலிட்டுண்ணுதலேஉண்ணுதலாம் இட்டுண்ணாதவர்க்கு 
ச்சுவர்க்கவாயிற் கதவுகளடைக்கும் என்பதாம் . அட்டுண்ட 
ல் - எழுவாய் , பாத்துண்டல் - பயனிலை , கதவு எழுவாய் , அ 
டைக்கும் பயனிலை , ஆம் . அசை . 

( க ) 
15 


நாலடியார் 


எத்துணை யானுமியைந்தவளவினாற் 
சிற்றதஞ்செய்தார் தலைப்படுவர் - மற்றைப் 
பெருஞ்செல்வமெய்தியக்காற்பின்னறிதுமென்பா 
ரழிந்தார்பழிகடலத்துள் . 

( இ - ள் .) எத்துணையானும் - எவ்வளவாகிலும் , இயைந் 
த - பொருந்திய , அளவினால்- அளவால் , சிற்றம் - சிறியதரும் 
ததை , செய்தார் 

செய்தவர்கள் , தலைப்பவேர் முதன்மைய 
டைவர் , பெரும் - பெரிய , செல்வம் ஐசுவரியத்தை , எய்திய 
க்கால் - அடைந்தால் , பின் - பின்பு , அறிதும் - தருமஞ்செய் 
வோம் , என்பார் - என்று சொல்வோர் , பழி - பழிக்கப்பட்டு , 
கடலத்துள் - கடல்சூழ்ந்த பூமியில் , அழிந்தார் - கெட்டார் . 
என்றவாறு . 

இ - ம் . எவ்வளவாகிலுஞ் சிறிய தருமத்தைச் செய்தவ 
ர் சுவர்க்கத்தையடைவர் , பெருஞ்செல்வங்கிடைத்காற்றரு 
மஞ்செய்வோ மென்பவர் அழிந்தவர்களே என்பதாம் செ 
ய்தார்- எழுவாய் , தலைப்படுவர் -பயனிலை , அறிதுமென்பார் - 
எழுவாய் , அழிந்தார் - பயனிலை, மற்று - ஐ- அசைகள் . (உ ) 

துய்த்துக்கழியான்றுறவோர்க்கொன்றிகலான் 
வைத்துக்கழியுமடவோனை - வைத்த 
பொருளுமவனைாகுமேயுலகத் 
கருளுமவனை நகும் . 

( இ - ள் . ) துய்த்து உண்டு , கழியான் - நாளைக்கழியாதவ 
னாகவும் , துறவோர்க்கு - துறவிகளுக்கு , ஒன்று - ஒரு பொரு 
ளையும் , ஈகலான்- கொடாதவனாகவும் , வைத்து - பொருளைத் 
தேடிவைத்து , கழியும்- இறக்கும், மடவோரை - அறிவில்லாத 
வனை , வைத்த- தேடிவைத்த , பொருளும் -திரவியமும் , அவ 
னை- அவனை , ஈகும்.சிரிக்கும் , உலகத்து உலகத்தில் , அருளு 
ம் -கிருபையும் , அவளை - அவனை , நகும் -சிரிக்கும் . எ- று . 

இ - ம் . தானுண்னாச பொருளைத்தேடி வைத்தவனை 
ப் பொருளுஞ் சிரிக்கும் உலகத்தருளுஞ் சிரிக்கும் என்ப 
தாம் . பொருள் அருள்- எழுவாய் , நகும் பயனிலை , மடவோ 
ைசெயப்படுபொருள் , ஏ - அசை . 

( க ) 


மூலமும் உரையும் . 
கொடுத்தலுந்துய்த்தலுந்தேற்றாவிடுக்குடை 
யுள்ளத்தான் பெற்ற பெருஞ்செல்வ - மில்லத் 
திருவுடைக்கன்னியரைப்போலப்பருவத்தா 
லேதிலான்றுய்க்கப்படும் . 

( இ - ள் .) கொடுத்தலும் - ஈதலும் , நுய்த்தலும் -உண்ட 
லும் , தேற்றா-தெளியாத ,இடுக்குடை -உலுத்தகுணமுள்ள , 
உள்ளத்தான் - மனமுடையவன் , பெற்ற- அடைந்த, பெருஞ் 
செல்வம் பெரியசெல்வமானது , இல்லத்து - மனையிடத்து ,- 
ருவுடை - வடிவுற்ற , கன்னியரே பெண்மகளைப் போல , பரு 
வத்தால்-அநுபவிக்குங்காலத்து , ஏதிலான்- அயலானால் ,து 
ய்க்கப்படும் - அநுபவிக்கப்படும் எ - று . 

வீட்டிற்பிறந்த பெண்ணை அயலானனுபவிப்பது 
போலக் கொடாதவன் பொருணைப் பிறன நுபவிப்பான் என் 
பதாம் செல்வம் - எழுவாய் , துய்க்கப்படும் - பயனிலை . (ச ) 

எறிநீர்ப்பெருங்கடலெய்தியிருக்க 
மறுநீர்ச்சிறுகிணற்றறல் பார்த் - துண்பர் 
மறுமையறியாதாராக்கத்திற்சான்றோர் 
கழிசல்குரவேதலை . 

( இ - ள் . ) எறி- அலைகளையெறியும் , நீர் -நீரையுடைய, பெ 
ரும் - பெரிய , கடல் - சமுத்திரத்தை , எய்தியிருந்தும் அடைந் 
திருந்தும் , அறுநீர் - நீரற்ற , சிறு -சிறிய , கிணறு- கிணற்றின் , 
வறல்-நீரூற்றை பார்த்து - கண்டு ,உண்பர் -உண்ணுவார்கள் , 
அதுபோல மறுமை- மறுபிறப்பிற்குரிய தருமங்களை , அறி 
யாதார்- செய்யாதவர்கள் ,ஆக்கத்தின் - செல்வத்திலும் , சான் 
றோர் பெரியோர்களுடைய , கழி மிக்க , நல்குரவே - தரித்திர 
மே , தலை- முதன்மையுடையது எ -று . 

இ - ம் . தருமஞ்செய்யாதார் செல்வத்தைப்பார்க்கிலும் 
பெரியோர்கள் தரித்திரமேலானது என்பதாம் நல்குரவு 
எழுவாய் , உடைத்து -பயனிலை . 

எனதெனதென்றிருக்குமேழைபொருளை 
யெனதெனதென்றிருப்பன்யானும் - தனதாயிற் 


கஉ 


நாலடியா 


முனுமதனை வழங்கான்பயன் றுவ்வான் 
யானுமதனையது . 

( இ - ள் . ) ஏழை - அறிவில்லான் , பொருளை - திரவியத்தை , 
எனதெனதென்று - என்னுடையதென்னுடையதென்று , இரு 
க்கும்- நினைந்திருப்பான் , யானும் நானும் , எனதென தென் 
று - என்னுடையதென்னுடையதென்று , இருப்பன் - நினைந்தி 
ருப்பேன் , தனதாயின் - அப்பொருள் தன்னுடையதாகில் , 
தானும் - அவ்வேழைகானும் , அதனை - அப்பொருளை , வழங் 
கான் - கொடான் , பயன் - அதனால் வரும்பலனை , துவ்வான் 
அநுபவியான் , யானும் -நானும் , அதனை - அப்பொருளை , அ 
து - அப்படிக்கொடே னனுபவியேன் . எ - று . 

இ - ம் . அறிவிலான்பொருளைத் தன்னுடையதென் றி 
ருப்பான் , யானும் என்னுடையதென் றிருப்பேன் , தன்னு 
டையதாகிற்கொடுக்கான நுபவிக்கான் , என்னுடையதாகில் 
யானுங்கொடே ன நுபவியேன் என்பதாம் . யான் - எழுவா 
ய் , அது.பயனிலை , அதனை - செயப்படுபொருள் . 

வழங்கா தசெல்வரினல்கூர்ந்தாருய்ந்தா 
ரிழந்தாரெனப்படுதலுய்ந்தா- ருழந்ததனைக் 
காப்புய்ந்தார்கல்லுதலுமுய்ந்தார் தங்கைந்நே 
யாப்புய்ந்தாருய்ந்தபல. 

( இ - ள் . ) வழங்காத - கொடாத , செல்வரின் - செல்வரிலு 
ம் , நல்கூர்ந்தார் - தரித்திரர் , உய்ந்தார் - பிழைத்தார் , இழந் 
தாரெனப்படுதல் - பொருளையிழந்தாரென்று சொல்லப்படு 
தலிலும் , உய்ந்தார் பிழைத்தார் ,உழந்து - வருந்தி , அதனை - 
அப்பொருளை , காப்பு - காத்தலிலும் , உய்ந்தார் - பிழைத்தா 
ர் , தங்கை - தங்கைகள் , நோவ- வருத்த , யாப்பு கட்டுதலி 
லும் , உய்ந்தார் - பிழைத்தார் , உய்ந்தபல - பலமுறையா 
றும் பிழைத்தார் . எ.று 

இ - ம் , கொடாதசெல்வர்களைப் பார்க்கிலுக் தரித்திரர் 
கள் பலமுறையாலும் பிழைத்தார்கள் என்பதாம் . நல்கர்க் 
தார் - எழுவாய் , பய்ந்தார் பயனிக் . 

( எ) 


( கூ ) 


காவ 


மூலமும்உரையும் . 


கஎட 


தனதாகத்தான் கொடான்றாயத்தவருந் 
தமதாயபோழ்தேகொடாஅர்- தனதாக 
முன்னே கொடுப்பினவர்கடியார்தான்கடியான் 
பின்னையவர் கொடுக்கும் போழ்து . 

( இ - ள் . ) தனதாக- தன்னுடையதாக , தான் - தான் , கொ 
டான் - பொருளைக் ) கொடான் , தாயத்தவரும் - தாயாதிக 
ளும் , தமதாயபோழ்தே - பொருள் தங்களுடைய தானகா 
லத்தே , கொடாஅர் - கொடுக்கார் , தனதாக - தன்னுடைய 
தாக , முன்னே- தானிறக்குமுன் , கொடுப்பின் கொடுத்தால் , 
அவர் -அத்தாயாதிகள் , கடியார் - கோபியார் , பின்னை - தானி 
றந்தபின் , அவர் - அத்தாயாதிகள் , கொடுக்கும்போழ்து - கொ 
டுக்குங்காலத்தில் , தான்கடியான் - தான் கோபியான் . எ -று . 

இ - ம் . பொருள் தன்னுடைய தாகத்தான் கொடான் 
அது உறவினர்க்கான காலத் தவர்கொடார் இறக்குமுன் 
னே தான் கொடுத்தா லுறவினர் கோபியார் இறந்த பின்னு 
றவினர் கொடுத்தாற்றான் கோபியான் என்பதாம் . தான் - 
எழுவாய் , கொடான் - பயனிலை , தாயத்தவர் - எழுவாய் , கொ 
டார்- பயனிலை , அவர் - எழுவாய் , கடியார் - பயனிலை , தான் - 
எழுவாய் , கடியான் - பயனிலை . 

(அ) 
இரவலர்கன்றாகவீவாராவாக 
விரகிற்சுரப்பதாம்வண்மை - விரகின்றி 
வல்லவரூன்றவடியாபோல்வாய்வைத்துக் 
கொல்லச்சுரப்பதாங்கீழ் . 

( இ - ள் .) இரவலர் - யாசகரே , கன்றாக - கன்றாகவும் ,ஈவா 
ர் - கொடுப்பவரே , ஆவாக - பசுவாகவும் , விரகில் - சீக்கிரத்தில் , 
சுரப்பது கொடுப்பது , வண்மை - கொடையாகும் , விரகின் 
றி - மெதுவாக , வல்லவர் - வலிமையையுடையோர் , ஊன்ற- சி 
தைய , அடி - அடிக்கும் , ஆபோல் பசுப்போல , வாய் - அவய 
வங்களிடத்து , வைத்து -கருவிகளைவைத்து , கொல்ல - வருத் 
த , சுரப்பதாம் கொடுப்பான் , கீழ் - கீழ்மகன் . எ - று , 

இ - ம் . யாசகர் கன்றாகவுங் கொடுப்பவர் பசுவாகவும் 
விரவிற்கொடுப்பதே கொடை , கீழ்மகளை வருத்தினாற்கொ 


நாலடியார் 


டுப்பான் என்பதாம் . வண்மை - எழுவாய் , சுரப்பது பயனி 
லை , கீழ் எழுவாய் , சுரப்பது பயனிலை, ஆம் - அசை . 

ஈட்டலுந்துன்பமற்றீட்டியவொண்பொருளைக் 
காத்தலுமாங்கேகடுந்துன்பங் - காத்த 
குறைபடிற்றுன்பங்கெடிற்றுன் பந்துன்பக் 
குறைபதிமற்றைப்பொருள் . 

( இ - ள் ) ஈட்டலும் - பொருளைத்தேடலும் , துன்பம் - து 
யாம் , ஈட்டிய - தேடிய , ஒண்பொருளை - ஒள்ளிய பொருளை , 
காத்தலும் - காப்பாற்றுதலும் , கடும் மிகவும் , துன்பம் - துய 
ரம் , காத்த - காக்கப்பட்ட பொருள் , குறைபடில் - குறைபட் 
டால் , துன்பம்-துயரம் , கெடில் - கெட்டால் , துன்பம் - துயா 

மற்றைப் பொருள் - மேற்சொல் பொருள் , துன்பக்கு - து 
யாத்திற்கெல்லாம் , உறைபதி-இருப்பிடமாம் எ- று . 

இ -ம் , பொருளைத்தேடலும் வருத்தம் காத்தலும் வரு 
த்தம் அது குறைபட்டால் வருத்தம் கெட்டால் வருத்தம் 
என்பதாம் . பொருள் - எழுவாய் , உறைபதி - பயனிலை , மற்று - 
ஆங்கு - ஏ - அசைகள் . 

( க ) 
ஈயாமை - முற்றிற்று . 


ம், 


கூ - ஆம் . அதிகாரம் இன்மை . 


அஃதாவது இல்லாததன்மையைச் சொல்லுதலாம் . 
அத்திட்ட கூறையரைச் சுற்றிவாழினும் 
பத்தெட்டுடைமைபலருள்ளும் - பாடெய்து 
மொத்தகுடிப்பிறந்தக்கண்ணுமொன்றில்லாதார் 
செத்தபிணத்திற்கடை. 

( இ - ள் .) அத்து - சிவப்பு , இட்ட - கலாயிலிட்ட , கூறை . 
ஆடையை , அரை -இடையில் , சுற்றி உடுத்தி , வாழினும் . 
வாழ்ந்தாலும் , பத்தெட்டுடைமை - பத்துப்பொன்ளுகிலும் 
எட்டுப்பொன்னாகிற முடையவனென்று , பலருள்ளும் பல 


மூலமும் உரையும் . 
ரிடத்தும் , பாடு பெருமை , எய்தும்- அடைவான் , ஒத்த - க 
லமொத்த , குடி- குலத்தில் , பிறந்தக்கண்ணும் - பிறந்தாலும் , 
ஒன்றில்லாதார் - ஒரு பொருளில்லாதவர் , செத்த பிணத்தின் - 
செத்த பிணத்தைப் பார்க்கிலும் ,கடை - கடையாவார் . எ - று . 

இ - ம் . ஒருவன் நல்லாடையுடுத்தி வாழ்ந்தால் பொரு 
ளுடையவனென்று மதிக்கப்படுவான் , உயர்குலத்திற்பிறந் 
தாலும் பணமில்லாவிடில் பிணமாவார் என்பதாம் . ஒருவ 
ன் - தோன்றாஎழுவாய் , எய்தும் பயனிலை , இலாதார் - எழு 
வாய் , கடையாவர் - பயனிலை . 

( க ) 
நீரினு நுண்ணிதுநெய்யென்பர்நெய்யினும் 
யாருமறிவர் புகை நுட்பந் - தேரி 
னிரப்பிடும்பையாளன் புகுமேபுகையும் 
புகற்கரியபூழை நுழைந்து . 

( இ - ள் . ) நீரினும் நீரைப்பார்க்கிலும் , நெய் - நெய்யை , 
நுண்ணிது- நுட்பமுடையது , என்பர் - என்று சொல்வர் , நெ 
ய்யினும் - நெய்யைப்பார்க்கிலும் , புகை - புகையானது , 
பம் - நுட்பமுடையதென்று , யாரும் - யாவரும் , அறிவர் -அறி 
வார்கள் , தேரின்- ஆராயில் , புகையும் - புகைதானும் , புகற்கு 
புகுதற்கு , அரிய- அரிதான , பூழை -வாயில்களை , நுழைத்து 
நுழைந்து , இரப்பிடும்பையாளன் - தரித்திரமுடையவன் , 
புகும்- புகுவான் . எ.று. 

இ - ம் நீரிலு நெய் நுட்பம் நெய்யிலும் புகை நுட்பம் 
புகை நுழையா வாயில்களிலுந் தரித்திரனுழைவான் என்ப 
தாம் . இடும்பையாளன் - எழுவாய் , புகும் - பயனிலை , ஏ- 
சை , அகத்தியம் புகையுமாவியு மேனோக்குப்பொருள் ( உ ) 

கல்லோங்குயர்வரைமேற்சாந்தண்மலராக்காற் 
செல்லாவாஞ்செம்பொறிவண்டினங் - கொல்லைக் 
கலா அற்கிளிகடியுங்கானகநாட 
விலா அ அர்க்கில்லைத்தமர் . 

ள் .) கொல்லை - கொல்லைகளில் , கிளி -கிளிகளை , கலா 
அல் - கல்லால் , கடியும் ஓட்டும் , கானகம் - காட்டையும் , பாட 


காசு 


நாலடியார் 


நாட்டையுமுடையபாண்டியனே , கல் - கற்கள் , ஓங்கு - மிகு 
ந்த , உயர் - உயர்ந்த , வரைமேல் - மலை மேல் , காந்தள் - காந்தட் 
பூ , மலராக்கால் - மலராவிடில் , செம்பொறி - சிவந்த புள்ளிக் 
ளையுடைய , வண்டினம் -வண்டுக்கூட்டங்கள் , செல்லாவாம் 
போகாவாம் , ( அதுபோல ) இலாஅ அர்க்கு - பொருளில்லா 
தவர்க்கு , தமர் -உறவினர் , இல்லை இல்லை . எ - று . 

இ - ம் . பாண்டியனே காந்தள் மலராவிடில் வண்டுகள் 
சேராவாம் அதுபோலப் பொருளில்லா தவர்க்கு உறவினரி 
ல்லை என்பதாம் . தமர் - எழுவாய், இல்லை- பயனிலை . ( ங ) 

உண்டாயபோழ்தினுடைந்துழிக்காகம்போற் 
றொண்டாயிரவர்தொகுபவே- வண்டாய்த் 
திரிதருங்காலத்து தீதிலிரோவென்பா 
ரொருவருமிவ்வுலகத்தில் . 

( இ - ள் . ) உண்டாய - செல்வமுண்டான , போழ்தின் - கா 
லத்து , உடைந்துழி - தேகமழியில் , காகம் போல் - காக்கை 
போல , தொண்டு- அடிமையாக , ஆயிரவர் - ஆயிரம் பேர் , தொ 
குப - கூடுவார்கள் , வண்டாய் - வண்டுபோல , திரிதருங்கால 
த்து - திரியும்போது , தீதிலிரோ-(வறுமைக் ) குற்றமற்றீரோ, 
என்பார் என்று கேட்பார் , ஒருவரும் ஒருவரும் , இவ்வுல 
கத்து - இவ்வுலகில் , இல்- இல்லை . எ - று 

இ - ம் பொருளுண்டான காலத்துக் காக்கைக் கூட்ட 
ம்போலனே கர்வத்து கூடுவார்கள் பொருளில்லாக் காலத் 
தொருவரும் வரமாட்டார்கள் என்பதாம் ஆயிரவர் -எழு 
வாய் , தொகுப பயனிலை , ஒருவர் - எழுவாய் , இல்- பயனிலை . 

பிறந்த குலமாயும் பேராண்மைமாயுஞ் 
சிறந்ததங்கல்வியுமாயுங் - கறங்கருவி 
கன்மேற்க உங்கணமலைநன்னாட 
வின்மைதழுவப்பட்டார்க்கு . 

( இ - ள் .) கறக்கு - சத்திக்கும் , அருவி- ஆறானது , கன் 
மேல் - கல்லின் மேல் விழுந்து , கழுஉம் - மாசைக்கழுவும் , கண 
ம் - கூட்டமான , ம -ைமலைகளையும் , நல் - நல்ல , காடநாட்டை 


களை 


ஆண்ட 


மூலமும் உரையும் . 
யுமுடையபாண்டியனே , இன்மை - தரித்திரம் , தழுவப்பட் 
டார்க்கு - பிடிக்கப்பட்டார்க்கு , பிறந்த - தாம்பிறந்த , குலம் - 
குலப்பெருமையும் , மாயும் - கெடும் , பேர் - பெரிய , ஆண்மை - 

டன்மையும் , மாயும் - கெடும் , சிறந்த - மிகுந்த , தம் - தம 
து , கல்வியும் வித்தையும் , மாயும் - கெடும் . எ - று . 

இ - ம் . பாண்டியனே தரித்திரம் பிடிக்கப்பட்டவர்க்கு 
க் குலப்பெருமையு மாண்டன்மையுங் கல்வியுங்கெடும் என் 
பதாம் . குலம் - ஆண்மை , கல்வி - எழுவாய் , மாயும் பயனிலை , 
அகத்தியம் கறங்கல் சுழல லொலித்தலாமே . 

உள் கூர்பசியாலுழைநசை இச்சென்றார்கட் 
குள்ளூரிருந்துமொன்றாற்றாதா - னுள்ளு 
ரிருந் துயிர்கொன்னேகழியாது தான் போய் 
விருந்தினனாதலேநன்று . 

( இ - ள் . ) உள்-வயிற்றுள் , கூர் - மிக்க , பசியால் பசிநோ 
யால் , உழை- தன்னிடத்து , நசைஇ - ஒன்றையிச்சித்து , செ 
ன்றார்கட்கு - வந்தவர்களுக்கு , உள்ளூர் -உள்ளூரில் , இரு 
தும் இருந்தும் , ஒன்று - ஒருபொருளை , ஆற்றாதான் - உதவி 
செய்யாதவன் , உள்ளூர் - உள்ளூரில் , இருந்து - இருந்து , 
யிர்- தன்னுயிரை, கொன்னே பயனில்லாமல் , கழியாது - நீக் 
காமல் , தான் போய் - தான் தூரதேசத்திற்போய் - விருந்தின 
னாதலே -விருந்தாளியாகுதல , நன்று - நல்லது எ - று . 

இ - ம் . தன்னிடத்து வந்தவர்க்கு ஒரு பொருளுதவா 
தான் உள்ளூரிலிருந்திரவாது பிறவூரார்க்கு விருந்தினனா 
குதனல்லது என்பதாம் . ஆற்றாதான் - எழுவாய் , ஆதல் - பய 


ண 


னிலை . 


நீர்மையேயன்றிநிரம்பவெழுந்ததங் 
கூர்மையுமெல்லாமொருங்கிழப்பர் - கூர்மையின் 
முல்லையலைக்குமெயிற்றாய் நிரப்பென்னு 
மல்லலடையப்பட்டார் . 

( இ - ள் . ) கூர்மையின் - கூர்மையுடைய , முல்லை-முல்லைய 
ரும்பை , அலைக்கும் -வருத்தும் , எயிற்றாய் - பற்களையுடைய 


நாலடியார் 


வளே , நிரப்பென்னும் -வறுமையென்னும் , அல்லல் -துன்பம் , 
அடையப்பட்டார் -சேரப்பட்டவர் , நீர்மையேயன்றி - நற்கு 
ணங்களே யல்லாமல் , நிரம்ப -நிறைய , எழுந்த - உள்ளெழு 
ந்த , தம் - தம்முடைய , கூர்மையும்-நுட்பபுத்தியும் , எல்லா 
ம் - மற்றயாவும் , ஒருங்கு - ஒருமிக்க , இழப்பர் - இழந்துவிடு 


வர் . எ - று . 


இ- ம் . பெண்ணே வறுமையடையப்பட்டவர் குணங்க 
ளையும் , புத்தியையு மற்றுள்ளவற்றையுமிழப்பார்கள் என் 
பதாம் . அடையப்பட்டார் - எழுவாய் , இழப்பர்-பயனிலை . 

இட்டாற்றுப்பட்டொன்றிரந்தவர்க்காகாற்றாது 
முட்டாற்றுப்பட்டு முயன்றுள்ளூர் - வாழ்தலி 
னெட்டாற்றுச்சென்று நிரைமனையிற்கைந்நீட்டுங் 
கெட்டாற்றுவாழ்க்கையேகன்று , 

( இ - ள் . ) இட்டாற்றுப்பட்டு - முன்கொடுத்துவழிபட் 
டு , ஒன்றிரந்தவர்க்கு -பின்னொரு பொருளிரந்தவர்க்கு , ஆற் 
றாது -உதவிசெய்யாது , முட்டாற்றுப்பட்டு வறுமை வழியி 
ற்பொருந்தி , முயன்று - முயற்சி செய்து , உள்ளூர்வாழ்தலி 
ன் - உள்ளூரில் வாழுகிறதிலும் , நெட்டாற்றுச்சென்று . தூர 
தேசங்களிற்போய் , நிரைமனையில் வரிசையாகிய வீடுகளில் , 
கைத் நீட்டும் பிச்சைக்குக் கையை நீட்டும் , கெட்டாற்றுவா 
ழ்க்கையே - கெடுவழியான வாழ்க்கையே , நன்று - நல்லது . 
என்றவாறு . 

இ-ம் முன் கொடுத்து வழிபட்டுப் பின் கொடுப்பதற்கி 
ல்லாமலுள்ளூரில் வாழ்வதிலும் பிறவூரிற்போய்ப் பிச்சை 
யெடுப்பதுகலம் என்பதாம் . வாழ்க்கை - எழுவாய் , என்று . 
பயனிலை . 

( அ ) 
கடகஞ்செறிந்ததங்கைகளால் வாங்கி 
படகுபறித்துக்கொண்டட்டுக் - குடைகலனா 
வுப்பிலிவெக்தை 
தின்றுள்ளற்றுவாழ்பவே 
துப்புரவு சென்றுலந்தக்கால் . 

(இன் ) துப்புரவு - செல்வமெல்லாம் , சென்று - ( பலவ 
பயிற்) போய் , உலர்தக்கால் கெட்டால் , கடகஞ்செறிந்த 


மூலமும் உரையும் . 
பொற்கடசநெருங்கிய , தங்கைகளால் தங்கள் கைகளால் , 
வாங்கி - வணங்கி , அடகு - இலைகளை பறித்துக்கொண்டு பறி 
த்துக்கொண்டு , அட்டு- சமைத்து , குடைகலன நுங்கெடு 
க்கப்பட்ட பனங்காயே பாத்திரமாக , உப்புலி -உப்பில்லா 
த , வெந்தை - வெர்ததை , தின்று - புசித்து, உள் - மனம் , அற் 
று -உடைபட்டு , வாழ்ப -வாழ்வார்கள் . எ - று , 

இ - ம் . செல்வமெல்லாங்கெட்டால் இலைகளைப் பறித் 
துப் பனங்காயைப் பாத்திரமாகவைத்துச் சமைத்துண்பர் 
என்பதாம் . இல்லார் - தோன்றாஎழுவாய் , வாழ்ப - பயனிலை , 
ஏ - அசை , வெந்தை -நடுக்குறை . 

ஆர்த்தபொறியவணிகிளர்வண்டினம் 
பூத்தொழிகொம்பின் மேற்செல்லாவா - நீர்த்தருவி 
தாழாவுயர்சிறப்பிற்றண்குன்றநன்னாட 
வாழாதார்க்கில்லைதமர் . 
( இ - ள் .) நீர்த்து நீரையுடையதாகிய , அருவி - ஆறான 
,தாழா - தாழும் , உயர்சிறப்பின் - உயர்ந்த சிறப்பைப் பொ 
ருந்திய , தண்-குளிர்ந்த , குன்றம் - மலையையும் , நல்- நல்லகா 
ட -நாட்டையுமுடைய பாண்டியனே , ஆர்த்த - நிரம்பிய ,, 
பொறிய - புள்ளிகளை யுடைய , அணி - அழகு , கிளர் - பிரகாசி 
க்கும் , வண்டினம் - வண்டுக் கூட்டங்கள் , பூத்து - மலர்ந்து , 
N -நீங்கிய , கொம்பின் மேல் - கொம்புகளின் மேல் , செல்லா 
வாம் போகாவாம் , ( அதுபோல ) வாழாதார்க்கு - பொருள் 
பெற்று வாழாதவர்க்கு , தமர் - இனத்தார் , இல்லை - இல்லை 


என்றவாறு . 


இ - ம் . பாண்டியனே மலர்ந்தொழிந்த மாங்களில்வண் 
டுகள் செல்லாவாம் அதுபோலவறியவரிடத்தி லுறவினர் 
செல்லார்கள் என்பதாம் . தமர் - எழுவாய் , இல்லை- பயனிலை . 

இன்மை - முற்றிற்று . 


நாலடியார் 


| சுய - ஆம் . அதிகாரம் . மானம் . 


அஃதாவது மானங்கெடாதுவாழ்தலைச்சொல்லுதலாம் . 
திருமதுகையாகத்திறனிலார்செய்யும் 
பெருமிதங்கண்டக்கடைத்து - மெரிமண்டிக் 
கானந்தலைப்பட்ட தீப்போற்கனலுமே 
மானமுடையார் மனம் . 

( இ - ள் . ) திரு - செல்வம் , மதுகையாக- உறுதியாக, திற 
ம்- திறமை , இலார்-இல்லா தவர்கள் , சய்யும் செய்கின்ற, 
பெருமிதம் -மேன்மையை , கண்டக்கடைத்தும் கண்டவிட 
த்தும் , எரி- தீ , மண்டி - நெருங்கி , கானம் - காட்டில் , தலைப்ப 
ட்ட - முதன்மையாகவுண்டான , தீப்போல் - தீயைப்போல , 
மானம் - மானத்தை , உடையார் - உடையவரது , மனம் - மன 
கனலும் - கொதித்து நிற்கும் . எ - று . 

இ - ம். மானமுடையவர் மனமானது செல்வமிகுதியா 
ல் அறிவிலார்செய்யு மேன்மையைக் காணிற்றீப்போலெரியு 
ம் என்பதாம். மனம் - எழுவாய் ,கனலும் பயனிலை , ஏ - அசை , 
( அகத்தியம் ) ஐந்தறிவின்மே லதிகயா மனமே . ( க ) 

என்பாயுகினுமியல்பிலார்பின் சென்று 
தம்பாடுரைப்பரோதம்முடையார்- தம்பா 
டுரையாமை முன்னுணருமொண்மையுடையார்க் 
குரையாரோதாமுற்றநோய் . 

( இ - ம் . ) என்பாய்- எலும்பாகி , உகினும் - உடல்கெடினு 
ம் , இயல்பிலார் - நற்குணமில்லார் , பின் சென்று பின்போ 
ய் , தம்பாடு -தமது குறையை , உரைப்பரோ - சொல்லுவா 
ரோ , தம்முடையார்- மானமுடையார் , தம்பாடு - தமதுகு 
றையை , உரையாமை - முன்சொல்லுமுன் , உணரும்- அறியு 
ம் , ஒண்மையுடையார்க்கு அறிவுடையார்க்கு தாமுற்ற - தா 
மடைந்த , நோய் - வறுமைகோயை , உரையாரோ - சொல்லா 


மூலமும் உரையும் . 


கஅக 


-ம் மானமுடையவர் நற்குணமில்லார் பின்சென்று 
தமது வருத்தத்தைச் சொல்லார் தமது வருத்தத்தைச்சொ 
ல்லு முன்னறியும் . அறிவுடையார்க்குச் செல்லுவார் என்ப 
தாம் . தம்முடையார் - எழுவாய் , உரையாரோ . பயனிலை , 
நோயை- செயப்படுபொருள் , 

( உ) 
யாமாயினெம்மில்லங்காட்டு துந்தா மாயிற் 
காணவேகற்பழியுமென்பார் - போனாணிப் 
புறங்கடைவைத்தீவர் சோறுமதனான் 
மறந்திடுக்செல்வர் தொடர்பு . 

( இ - ள் . ) யாமாயின் - சாமானால் , எம்மில்லம் - எமதும 
னையை , க.ட்டுதும் காட்டுவோம் , தாமாயின் - தாமானால் , 
காணவே - பிறர்காணவே , கற்பு - கற்பானது , அழியும் -கெடு 
ம் , என்பார் போல் - என்றுசொல்வார்போல் , நாணி - வெட்கி , 
புறங்கடைவைத்து - தலைவாயிலில்வைத்து , சோறு - சோற் 
றை , ஈவர் - இடுவர் , அதனால்- அதனாலே , செல்வர் செல்வரு 
டைய , தொடர்பு -சிநேகத்தை , மறந்திடுக - மறந்து விடக்க 
டவாய் எ - று . 

இ - ம் செல்வர்கள் வறியவர்க்குக் தலைவாயிலில் வைத் 
துச் சோறிடுவர் அவர் சிநேகத்தை விட்டுவிடக் கடவாய் 
என்பதாம் . நீவிர்-தோன்றாஎழுவாய் , மறந்திடுக -பயனிலை , 
தொடர்பு - செயப்படுபொருள் , ( அகத்தியம் ) " கடவது . 
கயவட்டு ரவ்விறு வியங்கோள் . " 

( x ) 
ம்மையுநன்றாமியனெறியுங்கைவிடா 
தும்மையு நல்லபயத்தலாற- செம்மையி 
னானங்கமழுங்கதுப்பினாய்நன்றேகாண் 
மானமுடையார்மதிப்பு. 

( இ - ள் . ) செம்மையின் - செம்மையுடைய , நானம் - புழு 
சூ , கமழும் - மணக்கும் , கதுப்பினாய் - கூந்தலையுடையவளே , 
மானமுடையார் - மானமுடையோர் , மதிப்பு - மதிக்குந்தன் 
மையானது , இம்மையும் - இப்பிறப்பிலும் , கன்றாம் நன்மை 
யுண்டாம் , இயல் - இயல்பாகிய , நெறியும் - ஒழுக்கவழியும் , 

16 


கஅடி 


நாலடியார் 


கைவிடாது - நீங்காதுநிற்கும் , உம்மையும் மறுபிறப்பிலும் , 
நல்ல - நன்மைகளை , பயத்தலால் கொடுத்தலால் , ஈன்று நன் 


மை . எ.று. 


இ - ம் . பெண்ணே மானமுள்ளவர் மதிப்பானது இரு 
பிறப்பிலு நன்மையைத்தரும் என்பதாம் . மதிப்பு - எழுவா 
ய் , நன்று - பயனிலை . ஏ- அசை , காண் - முன்னிலை . ( ச ) 

பாவமுமேனைப்பழியும்படவருவ 
சாயினுஞ்சான்றவர் செய்கலார் - சாத 
லொருநாளொருபொழுதைத்துன்பமவைபோ 
ஒருநவையாற்றுதலின்று . 

( இ - ள் . ) பாவமும் - பாவமும் , ஏனை - மற்ற , பழியும்- பழி 
யும் , பட உண்டாக , வருவ-வருவனவற்றை , சாயினும்-தா 
மிறப்பினும் , சான்றவர் - பெரியோர் , செய்கலார்- செய்யார் , 
சாதல் -இறத்தல் , ஒருநாள் ஒருநாளில் , ஒருபொழுது - ஒ 
ருபொழுது , துன்பம் - துன்பமாம் , அவைபோல் - அவற்றை 
ப்போல் , அரும் - அரிய , நவை- துன்பத்தை , ஆற்றுதல் - செ 
ய்தல் , இன்று வேறொன் றில்லை . எ - று 

இ - ம் . பெரியோர் பாவமும் பழியுஞ்செய்யார் மரண 
மொருநா ளொருபொழுது துன்பமாம் . பாவமும் பழியும் 
பலநாளுந் துன்பமாம் என்பதாம் . சான்றவர் -எழுவாய் , செ 
ய்கலார் - பயனிலை , வருவ - செயப்படுபொருள் , ஐ -சாரியை . 

மல்லன் மாஞாலத்து வாழ்பவருளெல்லாஞ் 
செல்வரெனினுங்கொடாதவர் - நல்கூர்ந்தார் 
நல்கூர்ந்தக்கண்ணும்பெருமுத்தரையரே 
செல்வரைச்சென் றிரவாதார் . 

( இ - ள் ) மல்லல் - வளப்பமுடைய , மாஞாலத்து - பெரி 
யஉலகத்து , வாழ்பவருளெல்லாம் - வாழ்பவரெல்லாருள்ளு 
ம் , செல்வரெனினும்-செல்வமுள்ளவராயினும் , கொடாத 
வர் - கொடாதவர் , நல்கூர்ந்தார் - தரித்திரமுடையவரே , நல் 
கூர்ந்தக்கண்ணும் - தரித்திரமடைந்தும் , செல்வரை- செல்வ 
முடை யாரிடத்து , சென்று போய் , இரவாதார் - யாசியாத 
வர் , பெருமுத்தரையே- பரிசுத்தமுடையவரே , எ - று . 


லாஞ் 


மூலமும் உரையும் . 

கஅ . 
இ - ம் . செல்வர்களாகிலுங் கொடாதவர்கள் தரித்திர 
ர்களே தரித்திரப்பட்டு மிரவாதவர்கள் செல்வமுடையவர் 
களே என்பதாம் , கொடாதவர் - எழுவாய் , நல்கூர்ந்தார் - பய 
னிலை , இரவா தார்.எழுவாய் , பெருமுத்தரையர்- பயனிலை. 

கடையெலாங்காய்பசியஞ்சுமற்றேனை 
யிடையெலாமின்னாமையஞ்சும் - புடைபரந்த 
விற்புருவவேனெடுங்கண்ணாய்தலையெலா 
சொற்பழியஞ்சிவிடும் . 

( இ - ள் . ) புடை - பக்கங்களில் , பரந்த - பாவியிருக்கின்ற , 
வில் -வில்லொத்த , புருவம் - புருவங்களையும் , வேல் - வேலொ 
த்த , கெடும் - நீண்ட , கண்ணாய் - கண்களையு முடையவளே , 
எலாம் - முற்றும் , கடை கடையானவன் , காய் . வருத்தும் , 
பசி - பசிக்கு , அஞ்சும் - பயப்படுவான் , ஏனை- ஒழிந்த,எலாம் 
முற்றும் , இடை - இடையானவன் , இன்னாமை - துன்பத்தி 
ற்கு , அஞ்சும் - பயப்படுவான் , எலாம் - முற்றும் , தலை - தலையா 
னவன் , சொற்பழு - சொற்குற்றத்திற்கு , அஞ்சிவிடும் பயப் 
படுவான் . எ - று . 

இ - ம் . பெண்ணே கடையானவன் பழிக்கஞ்சுவான் 
டையானவன் துன்பத்திற்கஞ்சுவான் தலையான வன் சொற் 
குற்றத்திற் கஞ்சுவான் என்பதாம் . கடை , இடை , தலை எ 
ழுவாய் , அஞ்சும் - பயனிலை , மற்று . இடைச்சொல் . ( எ ) 

நல்லர் பெரிதளியர்நல்கூர்ந்தாரென்றெள்ளிச் 
செல்வர்சிறுநோக்கு நோக்குங்காற் - கொல்ல 
னுலையூது தீயேபோலுள் கன லுங்கொல்லோ 
தலையாயசான்றோர் மனம் . 

உள் . ) நல்லர்- இவர்நல்லவர் , பெரிது- மிகவும், அளி 
யர் கொடுத்தவர் , நல்கூர்ந்தாரென்று - தரித்திரமடைந்தா 
ரென்று , எள்ளி -இகழ்த்து , செல்வர் செல்வமுடையவர் , சி 
றுநோக்கு - குறும்பார்வை , நோக்குங்கால் - பார்க்கும்போது , 
தலையாய 

தலைமையாகிய , சான்றோர் பெரியோர் , மனம் - மன 
மானது , கொல்லன் - கருமானுடைய, உலை - உடைக்களத்து , 

மகாமகோபாத்யாய , டாக்டர் 


நாலடியார் 


ஊதும் ஊதுகின்ற , தீயேபோல் - தீயைப்போல , உள் - உள் 
ளுக்குள்ளே , கனலும் - எரியும் . எ-று . 

இ - ம் . செல்லவர்கள் நல்லவர்களை இகழ்ந்து வறுமை 
யடைந்தாரெனக் குறும்பார்வை பார்க்கும்போது அவர்க 
ள் மனம் உலைக்களத்துத் தீயைப்போலெரியும் என்பதாம் . 
மனம் - எழுவாய் , கனலும் - பயனிலை , கொல் - ஓ- அசைகள் . ( ) 

நச்சியார்க்கீயாமைநாணன்றுநாணாளு 
மச்சத்தானாணுதனாணன்றா - மெச்சத்தின் 
மெல்லியராகித்தம்மேலாயார்செய்தது 
சொல்லாதிருப்பது நாண் . 

( இ - ள் . ) நச்சியார்க்கு விரும்பியவர்க்கு , ஈயாமை - கொ 
டாமை , நாணன்று -நாணமல்ல , நாணாளும் - நாளு நாளு , 
அச்சத்தால் - பயத்தால் , நாணுதல் -நாணுதல் , நாணன்று 
நாணமல்ல , எச்சத்தின் -குறைவினையுடைய , மெல்லியராகி 
எளியவராகி , தம்மேல் - தம்மிடத்து , ஆயார் - விரோதமான 
வர் , செய்தது - செய்ததை , சொல்லாதிருப்பது சொல்லாம 
லிருப்பது , நாண் - நாணமுடைமை . எ - று . 

இ - ம் , சத்துருக்கள் செய்த குறையைச் சொல்லாதி 
ருப்பதே மனிதர்க்கு நாணம் என்பதாம் . நாண் - எழுவாய் , 
சொல்லாதிருப்பது - பயனிலை , செய்தது - செயப்படுபொ 
ருள் , ஆம் - அசை . 

( க ) 
கடமாதொலைச்சியகானுறைவேங்கை 
யிடம் வீழ்ந்ததுண்ணாதிறக்கு - மிடமுடைய 
வானகங்கையுறினும் வேண்டார்விழுமியோர் 
மானமழுங்கவரின் . 

( இ - ள் ) கடமா- கடமாவை , தொலைச்சிய - கொன்ற , கா 
ன் - காட்டில் ,உறை- வாசஞ்செய்யும் , வேங்கை - புலியானது , 

டம் - இடது பக்கத்தில் , வீழ்ந்தது வீழ்ந்ததை , உண்ணா 
து - தின்னாது , இறக்கும் போய்விடும் , ( அதுபோல ) விழுமி 
போர் பெரியோர் , இடமுடைய -இடத்தையுடைய , வான 


மூலமும் உரையும் 
கம் - தெய்வலோகம் , கையுறினும் கைவசப்படினும் , மானம் 
ழுங்கவரின் - மானங் கெடவந்தால் , வேண்டார் - விரும்பார் . 
என்றவாறு . 

இ - ம் புலியானது இடது பக்கத்தில் வீழ்ந்தகடமா 
வைத்தின்னாது போய்விடும் அதுபோலப் பெரியோர்கள் 
வானுலகம் கைவசமாயினும் மானங்கெடவந்தால் விரும் 
பார் என்பதாம் . விழுமியோர் - எழுவாய் , வேண்டார் - பய 

( கப ) 
மானம் - முற்றிற்று . 


னிலை . 


கூக - ஆம் அதிகாரம் . இரவச்சம் . 


அஃதாவது யாசித்தலால்வரும் அச்சத்தைச்சொல்லுதலாம் . 
நம்மாலேயாவரிந்தல்கூர்ந்தாரெஞ்ஞான்றுக் 
தம்மாலாமாக்கமிலரென்று- தம்மை 
மருண்டமனத்தார்பின் செல்பவோதாமுக் 
தெருண்டவறிவினவர் 

( இ - ள் . ) இந்த நல்கூர்ந்தார் . இந்த வறுமையை யடை 
ந்தவர் , நம்மாலே - நம்மாலே , ஆவர்- செல்வமுடையராவர் , 
எஞ்ஞான்றும் - எந்நாளும் , தம்மால் - தம்மாலே , ஆம் - உண் 
டாகும் , ஆக்கம் - செல்வம் , இலரென்று - இல்லாதவரென்று , 
தம்மை - தம்மில் , மருண்ட - மயங்கிய , மனத்தார் - மன துடை 
யவர் , பின்செல்பவோ- பின்சென் றிரப்பார்களோ, தாமும் 
தாமும் , தெருண்ட தெளிந்த , அறிவினவர் - அறிவினையு 
டையவர் . எ- று. 

இ - ம் . தெளிந்தவறிவினையுடையவர் தெளிவிலாவறிவி 
னரிடத்துச் சென்றிரவார் என்பதாம் . அறிவினவர் - எழு 
வாய் , செல்பவோ- பயனிலை,. 

( க ) 
இழித்தக்க செய்தொருவனாரவுணலிற் 
பழித்தக்க செய்யான் பசித்த - றவறோ 


கஅசு 


நாலடியார் 


வா 


விழித்தமைக்கு மாத்திரையன்றோவொருவ 
ழித்துப்பிறக்கும் பிறப்பு . 
( இ - ள் . ) ஒருவன் ஒருவன் , அழித்து - செத்து , பிதக் 
கும் - பிறக்கின்ற , பிறப்பு சனனம் , விழித்து - கண்விழித்து, 
இமைக்கும் - இமைக்கின்ற, மாத்திரையன்றோ - அளவல்ல 
வோ , ( ஆதலால் ) ஒருவன் - ஒருவன் , இழித்தக்க-இழி 
னயாசகங்கள் , செய்து - செய்து , ஆர - வயிறு நிறைய , உண 
லின் உண்ணுதலினும் , பழித்தக்க- பழிக்கத்தக்கவைகளை , 
செய்யான் - செய்யாதவன் , பசித்தல் - பசித்திருத்தல் , தவ 
றோ - குற்றமோ. எ- று . 

இ - ம் ஒருவன் யாசகஞ்செய் துண்ணு தலைப் பார்க்கி 
லும் மற்றொருவன் மானத்தோடு யாகஞ் செய்யாது பசித் 
திருத்தல் குற்றமோ என்பதாம் . பசித்தல் - எழுவாய் , தவ 
றோ பயனிலை, ( அகத்தியம் ) அன்று முன்னாள சையெதிர்ம 
றைக்கிளவி . 

( உ ) 
இல்லாமைகந்தாவிரவு துணிந்தொருவர் 
செல்லாருமல்லர்சிறுநெறி - புல்லா 
வகம் புகுமினுண்ணுமினென்பவர் மாட்டல்லான் 
முகம்புகுதலாற்று மோமேல் . 

( இ - ள் . ) இல்லாமை -வறுமையே , கந்தா - பற்றுக்கோ 
டா , இரவு - யாசகத்தை , துணிந்து . அணிந்து , ஒருவர் - ஒரு 
வர் , சிறுநெறி - யாசகவழியில் , செல்லாரும் போகாதவரும் , 
அல்லர் - அல்லர் , புல்லா -தழுவி , அகம் - எம்மனையில் , புகுமி 
ன் - பிரவேசியுங்கள் , உண்ணுமின்- உண்ணுங்கள் , என்பவர் 
மாட்டல்லால் - என்று உபசரிப்பவரிடத்தல்லது , முகம் மற் 
றவரிடத்து , புகுதல் - செல்லல் , ஆற்றுமோ- செய்வானோ, 
மேல் - மேன்மகன் . எ - று . 

இ - ம் . இல்லாமையாற் பிச்சைக்குச்செல்லாமை பிரு 
ந்தவரில்லை , மேலானவன் உபசரித்தழைப்பவர் வீட்டிற் 
சென்றுண்பான் என்பதாம் . மேல் - எழுவாய் , ஆற்றுமோ . 
பயனிலை, ( அகத்தியம் ) ஒருவருயர்திணையிருப்பாற்கிளவி . () 


. 


மூலமும் உரையும் . கஅன் 
திருத்தன்னை நீப்பினுந்தெய்வஞ்செறினு 
முருத் தமனத்தோடுயர்வுள்ளி -னல்லா 
லருத்தஞ்செறிக்குமறிவிலார்பின்சென் 
றெருத்திறைஞ்சிநில்லா தாமேன் . 

( இ - ள் . ) மேல் - மேன் மகனானவன் , திரு-இலக்குமி,தன் 
னை- தன்னைவிட்டு, நீப்பினும் நீங்கினும் , தெய்வம் தெய்வம் , 
செறினும் - கோபிக்கினும் , உருத்த- கோபித்த , மனத்தோடு - 
மனத்தினால் , உயர்வு - உயர்வை , உள்ளினல்லால் - நினைப்பத 
ல்லது , அருத்தம் - திரவியத்தை , செறிக்கும் புதைக்கும் , அ 
றிவிலார் - அறிவில்லாதவர், பின் சென்று பின்போய் , எருத் 
திறைஞ்சி தலையிறக்கங்கொண்டு , நில்லா து - நிற்கான் . எ - று . 

- ம் . மேன்மகனானவன் அறிவிலார்பின் போய்த் தலை 
வணங்கி நிற்கான் என்பதாம் . மேல் - எழுவாய் , நில்லாது . 
பயனிலை . 

( ச ) 
கரவாததிண்ணன் பிற்கண்ணன்னார் கண்ணு 
மிரவா துவாழ்வதாம்வாழ்க்கை - 

யிரவினை 
யுள்ளுங்காலுள்ள முருகுமாலென் கொலோ 
கொள்ளுங்காற்கொள்வார் குறிப்பு . 

( இ - ள் . ) கரவாத- ( பொருளை ) யொழியாத , திண் வலி 
ய , அன்பின் - அன்புடைய , கண்ணன்னார் கண்ணும் - கண்ணி 
ற்கொப்பானவரிடத்தும் , இரவாது - யாசியாமல் , வாழ்வதா 
ம் - வாழும் வாழ்க்கையே , வாழ்க்கை - ஒருவர்க்கு வாழ்வாம் , 
இரவினை - யாசகத்தை , உள்ளுங்கால் நினைக்கும்போது , உ 
ள்ள முருகுமால் - மனமுருகுமாகையால் , கொள்ளுங்கால் - ஏ 
ற்கும்பொழுது , கொள்வார் - ஏற்பவர் , குறிப்பு.மனக்குறிப் 
பு , என்கொலோ - என்னவோ . எ - று . 

இ - ம் , கண்ணிற்குக் கண்ணானவரிடத்தும் யாசியாது 
வாழ்தலே வாழ்வாம் என்பதாம் . வாழ்க்கை -எழுவாய் ,வாழ் 
வதாம் - பயனிலை, குறிப்பு எழுவாய் , என்கொலோ பயனிலை 

இன்னாவியைகவினியவொழிகென்று 
தன்னையேதானிரப்பத்தீர்வதற் - கென்னை கொல் 


ભભભ 


நாலடியார் 


க , 


சு 


காதல்கவற்றுமனத்தினாற்கண்பாழ்பட் 
டே திலவரையிரவு 

( இ - ள் .) இன்னா- துன்பங்கள் , இயைக - பொருந்தியிரு 
க்க , இனிய - இன்பங்கள் , ஒழிகென்று -நீங்குகவென்று , தன் 
னையேதான் - தன்னைத்தானே , இரப்ப இரந்துகொள் தீர் 
வதற்கு -வறுமை நீங்குதற்கு , காதல் - பொருளாசை , கவற்று 
ம் -கவலைப்படுத்தும் , மனத்தினால் - மனதால் ,கண்பாழ்பட்டு - 
கண்கள் பாழடைந்து , ஏதிலவரை- அந்நியரிடத்திற்சென்று , 
ரவு- யாசித்தல் , என்னைகொல் - என்னவோ. எ -று . 

இ - ம் ஒருவன் அந்நியனிடத்திற் போய் யாசித்த லெ 
ன்ன பயன் குறித்தோ என்பதாம் இரவு - எழுவாய் , என் 
னைகொல் - பயனிலை , அகத்தியம் குச்சாரியைச் செய்யுட்க 
ண்ணே வினைக்குறும் . 

என்றும் புதியார் பிறப்பினுமிவ்வுலகத் 
தென்றுமவனேபிறக்கலான் - குனறின் 
பரப்பெலாம்பொன்னொழுகும்பாயருவிராட 
விரப்பாரையெள்ளாமகன் . 

( இ - ள் . ) குன்றின் - மலையின் , பரப்பெலாம் - அகன்றவிட 
மெலாம் , பொன் பொன்னானது , ஒழுகும் சொரியும் , பாய் 
பாயும் , அருவி - யாற்றையும் , நாட -நாட்டையுமுடைய பா 
ண்டியனே , இரப்பாரையாசிப்பவரை, எள்ளாமகன் - இக 
மாதமகன் , என்றும் - எந்நாளும் , புதியார் -புதியவர்கள் , பி 
றப்பினும் - பிறந்தாலும் , இவ்வுலகத்து - இந்தவுலகத்தில் , எ 
ன்றும் எந்தாளும் , அவனே- அந்தமகனே , பிறக்கலான் - பி 
றவான் . எ - று . 

இ - ம் பாண்டியனே இரப்பவரை இகழாதவன் எக்கா 
லும்பிறவான் என்பதாம் . மகன் - எழுவாய் , பிறக்கலான் - ப 
யனிலை . 

( எ ) 
புறத்துத்தன்னின்மைாலியவகத்துத்தன் 
னன்ஞான நீக்கிகிறீஇ - பொருவணை 


மூலமும் உரையும் . க அகூ 
வீயாயெனக்கென் றிரப்பானேலந்நிலையே 
மாயானோமாற்றிவிடின் . 

( இ - ள் . ) தன்- தனது , இன்மை -தரித்திரம் , புறத்து - பு . 
றம்பானவுடலை , நலிய - வருத்த , தன் - தனது , அகத்து - மன 
துள் , நல் - நல்ல , ஞானம் - அறிவை, நீக்கி - தள்ளி , நிறி இ - அ 
றிவில்லாமையை நிறுத்தி , ஒருவனை - ஒருவனைக் குறித்து , 
எனக்கு - எனக்கு , ஈயாயென்று- பொருள் கொடுப்பாயென் 
று , இரப்பானேல் - யாசிப்பானாகில் , மாற்றிவிடின் - அவனில் 
லையென்று சொல்லில் , அந்நிலையே - அவ்விடத்தே , மாயா 
னோ - இறவானோ . எ -று 

இ - ம் . கொடுப்பவனில்லை யென்று சொல்லில் இரப்பவ 
னிறந்தான் என்பதாம் . அவன் - எழுவாய் , மாயானோ- பய 
னிலை , அகத்தியம் , ஈயென்கிளவி யிழிந்தோனிரப்புரை . ( ) 

ஒருவரொருவரைச்சார்ந்தொழுகலாற்றி 
வழிபடுதல் வல்லுதலல்லாற் - பரிசழிந்து 
செய்யீரோவென்னானுமென்னுஞ்சொற்கின்னாதே 
பையத்தான் செல்லுநெறி . 

( இ - ள் . ) ஒருவர் - ஒருவர் , ஒருவரை மற்றொருவரை , 
சார்ந்து சேர்ந்து , ஒழுகல் - நடத்தல், ஆற்றி-செய்து , வழி 
படுதல் - வழிபட்டிருத்தல் , வல்லுதல் - முறைமை , அல்லால் 
அல்லது , பரிசு - குணம் , அழிந்து -கெட்டு , என்னாலும் -யா 
தாகிலுமுதவி , செய்யீரோ- செய்யமாட்டீரோ, என்னும் - எ 
ன்று சொல்லும் , சொற்கு - சொல்லைப் பார்க்கிலும் , பைய -மே 
ல்ல , தாம் - தாம் , செல்லும்- தவம்பண்ணப்போகும் , செறி 
வழியானது , இன்னாதே - துன்பமுடையதோ, எ - று 

இ - ம் . யாசிப்பதைப் பார்க்கிலுக் தவம்பண்ணும் வழி 
துன்பமுடையதோ என்பதாம் . நெறி - எழுவாய் , இன்னா 
தே - பயனிலை 

பழமைகந்தாகப்பசைந்தவழியே 
கிழமைதான்யாதானுஞ்செய்க - கிழமை 
பொறாஅரவரென்னிற்பொத்தித்தந்செஞ்சத் 
தறாஅச்சுடுவதோர்தீ . 


ககய 


நாலடியார் 


( இ - ள் . ) பழமை - பழமையை , கந்தாக - பற்றுக்கோடா 
க , பசைந்த- விரும்பிய , வழி - வழியில் , கிழமை , உரிமையா 
க , தான் - தான் , யாதானும் - யாதாவதோருதவி , செய்க - செ 
ய்யக்கடவாய் , கிழமை - அவ்வுரிமையை , அவர் - அவர் , பொ 
றாரென்னில் - பொறாரானால் , தம்- தமது , நெஞ்சத்து - மன தி 
ல் , பொத்தி-பொதிந்து , அறா- நீங்காமல் , சுடுவது - எரிவது , 
ஓர் - ஒரு , தீ - நெருப்பு . எ - று 

இ -ம் . பழமையை ஆதாரமாகச் சிநேகித்தவருக்குயா 
தானுமோருதவி செய்யக்கடவாம் அவ்வுதவியை அவர்பொ 
சாவிடில் மனதைச் சுடுநெருப்பாகும் என்பதாம் . நீ - தோன்றா 
பெழுவாய் , செய்க - பயனிலை , ஏ - அசை . 

இரவச்சம் - முற்றிற்று . 


( ய ) 


» 2 - ஆம் அதிகாரம் . அவையறிதல் . 


அஃதாவது சவையையறிந்து நடக்குதலாம் . 
மெய்ஞ்ஞானக்கோட்டியுறழ் வழிவிட்டாங்கோ 
ரஞ்ஞானந்தந்திட்டது வாங்கறத் - துழாய்க் 
கைஞ்ஞானங்கொண்டொழுகுங்காரறிவாளர்முன் 
சொன்ஞானஞ்சோரவிடல் 

( இ - ள் . ) மெய்ஞ்ஞானம் - மெய்ஞ்ஞான நூல்களை யறி 
ந்த , கோட்டி -சவையில் , உறழ்வழி கலந்த வழியை , விட்டு 
நீங்கி , ஆங்கு அவ்விடத்து , ஓரஞ்ஞானம் அறிவில்லாவொ 
ன்றை , தந்திட்டு சொல்லி , அது - அதனை , ஆங்கு - அவ்விட 
த்தில , அற - மிகவும் , அழாய் பரப்பி , கை - கையாற்குத்தி , 
ஞானங்கொண்டு -தனதஞ்ஞானத்தைக்கொண்டு , ஒழுகும் - 
ஈடக்கும் , காரறிவாளர்முன் மயக்கியவறிவாளர்முன் , சொ 
ல் - சொல்லும் , ஞானம் - அறிவை , சோரவிடல் - தளரவிடுக . 


எ.று. 


இ-ம். கற்றோர் சவையைவிட் டறிவீனமாய் நடப்பவ 
ர்முன் நல்லறிவைச் சொல்லாதிருப்பாயாக என்பதாம் . நீ 


மூலமும் உரையும் . 
விர் தோன்றாஎழுவாய் , சோரவிடல் - பயனிலை , ஞானம் - செ 
யப்படுபொருள் , அகத்தியம் " இட்டுவிட்டிரண்டும் வினை 
யிடைக்கிளவி . 

நாப்பாடஞ்சொல்லி நயமுணர்வார்போற் செறிக்குந் 
தீப்புலவற்சேரார்செறிவுடையார் - தீப்புலவன் 
கோட்டியுட் குன்றக்குடிப்பழிக்குமல்லாக்காற் 
றோட்புடைக்கொள்ளாவெழும் . 

( இ - ள் . ) செறிவுடையார் - அடக்க முடையார் , நா நா 
விற்கு பாடம்- வந்தபாடங்களை , சொல்லி - சொல்லி , நயம் - 
நீதியை , உணர்வார்போல்- அறிவார்போல் , செறிக்கும் கோ 
பிக்கும் , தீப்புலவன் - கெட்டவறிவினையுடையவனை , சேரார் 
சேரமாட்டார் , தீப்புலவன் - கெட்டவறிவினை யுடையவன் , 
கோட்டியுள் - சபையிடத்து , குன்ற - குறைய , குடி குடியை ,, 
பழிக்கும் - பழிப்பான் , அல்லாக்கால் - அல்லாவிட்டால் , தோ 
ள் - தோள்களை , புடை - தட்டி , கொள்ளா - கொண்டு , எழும் - 
சண்டைக்கெழுந்திருப்பான் எ - று , 

( இ - ள் ) அடக்கமுடையவ ரறிவிலாதவனைச்சேரார்க 
ள் , அறிவிலாதவன் சவையிலிகழ்ந்து பேசுவான் இல்லாவி 
டில் சண்டைக்குஎழுவான் என்பதாம் . செறிவுடையார்- எ 
ழுவாய் , சேரார் - பயனிலை , தீப்புலவன் - செயப்படுபொருள் , 
தீப்புலவன - எழுவாய் , எழும் - பயனிலை .. 

சொற்றாற்றல் கொண்டு சுனைத்தெழுதல்காமுறுவர் 
கற்றாற்றல் வன்மையுந்தாந்தேறார் - கற்ற 
செலவுக்குமாறறியார்தோற்பதறியார் 
பலவுரைக்குமாந்தர்பலர். 

-ள் . ) கற்றாற்றல் வன்மையும் - மிகக்கற்றவல்லமையு 
ம் , தாந்தேறார் - தாமறியாதவர் , சாற்றாற்றல் கொண்டு . 
சொற்றிறத்தைக் கொண்டு , சுனைத்தெழுதல் -அறிவின்மை 
யைச்சொரிந்து வெற்றிகொண்டெழுதற்கு , காமுறுவர்- இ 
ச்சிப்பார் , கற்ற கற்றவற்றை , செலவுரைக்கும்- ( அவையிற் ) 
செல்லும்படி சொல்லும் , ஆற்றியார் - வழியையறியார் , தோ 


நாலடியார் 


ற்பதறியார் - தோல்வியுமறியார் , பலவுரைக்கும் - பலவற்றை 
ச்சொல்லும் , மாந்தர் - மனிதர் , பலர் - அநேகர் . எ-று . 

இ - ம் தாங்கற்ற கல்விவன்மையையறியாதவர் அறிவி 
ல்லாமையைச்சொல்லி வெற்றி கொள்ளற்திச்சிப்பார் வெ 
ற்றியுந்தோல்வியு மறியாதவர் பலருள் என்பதாம் தேறார் - 
எழுவாய் , காமுறுவர் - பயனிலை , மாந்தர் - எழுவாய் , பலர் - 
பயனிலை 

( ஈ ) 
கற்றதூஉமின்றிக்கணக்காயர்பாடத்தாற் 
பெற்றதாம் பேதையோர் சூத்திர - மற்றதனை 
நல்லாரிடைப்புக்குநாணாது சொல்லித்தன் 
புல்லறிவுகாட்டிவிடும் 

( இ - ள் . ) கற்றது உமின்றி கற்றதொன்றில்லாமல் , கண 
க்காயர்பாடத்தால் - பள்ளியிலோ துவோர் பாடத்தால் , பே 
தை - அறிவிலான் , ஓர்சூத்திரம்- ஓர் சூத்திரத்தை, பெற்றதா 
ம் - பெற்றான் , அதனை - அச்சூத்திரத்தை , நல்லார் - அறிவுடை 
யோர் , இடை நடுவே , புக்கு -புகுந்து , நாணாது வெட்காது , 
சொல்லி - சொல்லி , தன் - தனது , புல்லறிவு - அற்பவறிவை , 
காட்டிவிடும் - காட்டுவான் எ - று . 

இ - ம் . அறிவில்லாதவன் பள்ளிப்பாடத்தாலோர் சூத் 
திரத்தைக் கற்றதனை யறிவுடையோர் சபையிற்சொல்லித் 
தன்னறிவின்மையைக் காட்டுவான் என்பதாம் . பேதை - எ 
முவாய். காட்டிவிடும் - பயனிலை , புல்லறிவு- செயப்படுபொ 
ருள் . மற்று - ஆம் - அசைகள் . 

வென்றிப்பொருட்டால்விலங்கொத்துமெய்கொள்ளா 
கன்றிக்கறுத்தெழுந்து காய்வாரோ - டொன்றி [ ர் 
யுரைவித்தகமெழுவார்காண்பரேகையுட் 
சுரைவித்துப்போலுந்தம்பல் . 

இ - ள் ) வென்றிப் பொருட்டால் வெற்றி கொள்ளுங் 
காரணத்தால் , விலங்கொத்து மிருகங்களை நிகர்த்து , மெய் 
கொள்ளார் . உண்மைப்பொருளைக் கொள்ளாதவராய் , கன் 
றி - மனம் புழுங்கி , கறுத்து - கோபித்து , எழுந்து - எதிராக 


கக 


மூலமும்-உரையும் . 
வெழுந்து , காய்வாரோடு - கோபிப்பாருடன் , ஒன்றி -பொரு 
ந்தி , உரை- தன்சொல்லை, வித்தகம் - ஞான மாக , எழுவார் 
காட்டவெழுவார் , சுரை -சுரையினது , வித்துப்போலும் - வி 
தையைப்போலும் , தம்பல் - தம்முடைய பற்களை , கையுள் - 
தம்முடைய கையுள் , காண்பர் - காண்பர் . எ - று . 

இ - ம் . வெற்றிகாரணமாக வுண்மைப்பொருளைக் கொ 
ள்ளாது கோபிப்பவருடனெதிர்த்துத் தமது சொல்லை ஞா 
னமாகக்காட்ட வெழுபவர்கள் பல்லுடைபடுவர் என்பதா 
ம் . எழுவார் - எழுவாய் , காண்பர் - பயனிலை , பல் - செயப்படு 
பொருள் , ஆல் - ஏ - அசைகள் . 

( ரு ) 
பாடமேயோதிப்பயன் நெரிதறேற்றாத 
மூடர் முனிதக்க சொல்லுங்காற் - கேடருஞ்சீர்ச் 
சான்றோற்சமழ்த்தனர்நிற்பவேமற்றவரை 
யீன்றாட்கிறப்பப் பரிந்து . 

( இ - ள் . ) பாடமேயோதி - பாடங்களைப்படித்து , பயன் - 
அவற்றின் பொருளை , தெரிதல் - அறிதல் , தேற்றாத - கூடாத , 
மூடர் - அறிவில்லார் , முனிதக்க - வெறுக்கத்தக்கவைகளை , 
சொல்லுங்கால் - சொல்லும்போது , கேடரும் - கேடில்லாத ,, 
சீர் -சிறப்புடைய , சான்றோர்- அறிவுடையோர் , சமழ்த்தன 
ர் - வருத்தமுடையவராய் , அவரை- அவ்வறிவில்லாரை, ஈன் 
றாட்கு- பெற்றவளுக்காக , இறப்ப - மிகவும் பரிந்து - இரங்கி , 
நிற்ப - நிற்பார்கள் . எ - று . 

இ - ம் . கல்வியறியாமூடர் வெறுக்கத் தக்கவைகளைச் 
சொல்லும்போது அறிவுடையோர் மூடரைப்பெற்றதாய்க் 
காக விரக்கங்கொள்வர் என்பதாம் . சான்றோர் - எழுவாய் , 
நிற்ப - பயனிலை , ஏ - மற்று - அசைகள் . 

பெறுவதுகொள்பவர்தோள் போனெறிபட்டுக் 
கற்பவர்க்கெல்லாமெளிய நூன் - மற்றும் 
முறிபுரைமேனியருள்ளம் போன்றியார்க்கு 
மறிதற்கரிய பொருள் . 

17 


( எ ) 


( இ - ள் ) பெறுவது மெறுவதை , கொள்பவர்கொள்ளு 
ம்விலைமாதர் , தோள்போல் தோளைப்போல் , நெறிபட்டு - வி 
ழிபட்டு , கற்பவர்க்கெல்லாம் கற்பவர்களுக்கெல்லாம் , நூல் - 
நூல்கள் , எளிய எளியனவாம் , முறியுரை -தனிரைநிகர்த்த , 
அம்மேனியர்- அந்தவிமைாதர் , உள்ளம்போன்று - மனம் 
போன்று , யார்க்கும்- எவருக்கும் , பொருள் - நூற்பொருள் 
கள் , அறிதற்கு - உணர்தற்கு , அரிய - அரியனவாம் . எ - று . 

இ - ம் . நூல்கள் வேசையர்கள் தோளைப்போல் வெளி 
ப்பட்டு நிற்பனவாம் , அந்நூற்பொருள்கள் அவ்வேசையர் 
மனங்களைப்போல வறிதற் கரியனவாம் என்பதாம் . எல் 
எழுவாய் , எளிய - பயனிலை , பொருள்- எழுவாய் , அரிய - பய 
னிலை , மற்று-அசை. 

புத்தகமேசாலத்தொகுத்தும் பொருடெரியா 
ருய்த்தகமெல்லாநிறைப்பினு - மற்றவற்றைப் 
போற்றும் புலவரும்வேறேபொருடெரிந்து 
தேற்றும் புலவரும் வேறு . 

( இ - ள் .) புத்தகம் - புத்தகங்களை , சால- மிகவும் , தொகு 
த்தும் சேர்த்து வைத்தும் , பொருள் - அவற்றின பொருள் 
களை , தெரியார் - அறியார் , உய்த்து - ஆராய்ந்து , அகமெல் 
லாம் -வீடெல்லாம் , நிறைப்பினும் நிறைத்து வைத்தாலும் , 
அவற்றை அப்புத்தகங்களை , போற்றும்காப்பாற்றும் , புல 
வரும் வித்துவான்களும் , வேறு- வேறாவார் , பொருள்- அவ 
ற்றின் பொருளை , தேற்றும் -பிறர்க்குப்போதிக்கும் , புலவரு 
ம் - வித்துவான்களும் , வேறு வேறாவார் . எ - று . 

இ -ம். புத்தகங்களை மிகுதியாகச்சேர்த்து மவற்றின் 
பொருள்களையறியார் . அப்புத்தகங்களைக் காப்பாற்றும்புல 
வர்களும் வேறாவர் அப்பொருள்களையறிந்து போதிக்கும் 
புலவர்களும் வேறாவர் என்பதாம் . போற்றும்புலவர்- எழு 
வாய் , வேறு - பயனிலை , அவற்றை செயப்படுபொருள் , தேற் 
றும்புலவர் - எழுவாய் , வேறு - பயனில் , அவற்றை செயப்ப 
பொருள் , தேற்றும் புலவர் - எழுவாய் , வேறு -பயனிலை . ஏ . 
மற்று - அசை . 

( அ) 


மூலமும் உரையும் . 
பொழிப்பால் நுட்ப நூலெச்சமிக்கான்கிற் 
கொழித்தகலங்காட்டாதார்சொற்கள் - பழிப்பி 
னிரையாமாசேர்க்குரெடுங்குன்றநாட 
வுரையாமோ நூலிற்குான்கு . 

( இ - ள் .) நிரை - வரிசையாக , ஆமா - காட்டுப்பசுக்களை , 
சேர்க்கும் - சேர்ப்பிக்கும் , நெடும் - நீண்ட , குன்றம் - மலையை 
யும் , நாடநாட்டையுமுடைய பாண்டியனே , நூலிற்கு - நூ 
லுக்கு பொழிப்பு- பொழிப்புரையும் , அகலம் - விருத்தியுரை 
யும் , நுட்பம் -வினாவிடையும் , நூலெச்சம் - வருவித்தவுரையு 
ம் , இந்நான்கின் - இந்தான் கால் , கொழித்து ஆராய்ந்து , அக 
லங்காட்டாதார் - விரிவாகவிளக்காதார், சொற்கள் - சொற் 
கள் , பழிப்பில் - பழிப்பில்லாத , கன்கு நல்ல , உரையாமோ 
உரையாகுமோ. எ - று . 

இ -ம் . பாண்டியனே பொழிப்புரை அகலவுரை நுட் 
பவுரை வருவித்தவுரை இன்நான் காலு நூற்பொருளை விள 
க்காதார் சொல்லுரை நல்லுரையாகாது என்பதாம் . சொற் 
கள்-எழுவாய், உரையாமோ- பயனிலை , இலக்கணக்கொத் 
து , செய்வியென் வினையுட்செய்வினை சிலவே , இவ்விதியால் 
சேர்ப்பிக்குக்குன் றமெனப் பிறவினையாகக் கொள்க என்று 
இப்பாடல் உதாரணங் கொடுத்தார் . 

இற்பிறப்பில்லாரெனைத்து நூல்கற்பினுஞ் 
சொற்பிறனாக்காக்குங்கருவியரோ - விற்பிறந்த 
நல்லறிவாளர் நவின்ற நூறேற்றாதார் 
புல்லறிவுதாமறிவதில். 

( இ - ள் . ) இற்பிறப்பில்லார் - நற்குடியிற்பிறவார் , எனை 
த்து நூல்கற்பினும் - எவ்வளவு நூலைக் கற்றாலும், சொற்பிற 
ரை - பிறர்சொல்லுஞ்சொல்லை , காக்கும் - காப்பாற்றும் , கரு 
வியரோ - அறிவுடையவரோ, இற்பிறந்த -நற்குடியிற் பிறந்த , 
ஈல்லறியாளர் - நல்லறிவுடையார் , நவின் - முன்னோர் சொன் 
ன , நூல் நூலின் பொருளை , தேற்றாதார் தெளியாதவர் , புல் 
அறிவு -அற்பவறிவை , தாமறிவதில்- அவர்தாமறிந்து கொள் 
வதில்லை. எ - று. 


கசுசு 


நாலடியார் 


இ - ம் . நற்குலத்திற் பிறவாதார் எவ்வளவு நூலைக்கற் 
றாலும் பிறர்சொல்லைக்காக்கு மறிவினையுடையவ ரல்லர் நற் 
குலத்திற்பிறந்தவர் அறிவில்லார் புல்லறிவைத்தாங் கொள் 
வதிலர் என்பதாம் . இற்பிறப்பில்லார் - எழுவாய் , கருவிய 
ரோ - பயனிலை , நல்லறிவாளர் - எழுவாய் , அறிவதில் - பய 
னிலை . 

( க 0 ) 
அவையறிதல் - முற்றிற்று 


1 - ஆம் . அதிகாரம் . புல்லறிவாண்மை . 


அஃதாவது அற்பவறிவையாளுந்தன்மையாம் . 
அருளினறமுரைக்குமன்புடையார்வாய்ச்சொற் 
பொருளாகக்கொள்வர் புலவர் - பொருளல்லா 
வேழைய தனையிகழ்ந்துரைக்கும்பாற்கூழை 
மூழைசுவையுணராதாங்கு 

( இ - ள் . ) புலவர் - அறிவுடையோர் , அருளின் - கிருபை 
வால் , அறம்-தருமவழியை, உரைக்கும் சொல்லும் , அன்பு 
டையார் - அன்புடையவர்கள் , வாய்ச்சொல் - வாயின்சொல் 
லை , பொருளாக - நற்பொருளாக , கொள்வர் - கொள்ளுவார் 
கள் , பொருளல்லா - பொருளாகாத , ஏழை - அறிவிலான் , அ 
தனை - அச்சொல்லை , பாற்கூழை- பாற்சோற்றை , மூழை - அக 
ப்பை , சுவை - அச்சோற்றின் சுவையை , உணராதாங்கு - அ 
றியாததுபோல , இகழ்ந்துரைக்கும்- இகழ்ந்து சொல்லுவா 


ன் . எ -று . 


இ - ம் . அறிவுடையோர் தருமவழியைச் சொல்லுவோ 
ர்சொல்லைப் பொருளாகக் கொள்வார் , அகப்பைபாற்சோற் 
றின் மதுரமறியாதுபோல , அறிவிலான் அச்சொல்லைக் 
கொள்ளான் , என்பதாம் . புலவர்-எழுவாய் , கொள்வர் . 
பயனிலை , ஏழை -எழுவாய் , இகழ்ந்துரைக்கும் - பயனிலை , 
அதனை - செயப்படுபொருள் . 

( க ) 


மூலமும் உரையும் . 


அவ்வியமில்லாரறத்தாறுரைக்குங்காற் 
செவ்வியரல்லார் செவிகொடுத்துங் - கேட் 

கேட்கலார் 
கவ்வித்தோறின்னுங்குணுங்கர்நாய்ப்பாற்சோற்றின் 
செவ்விகொளறேற்றாதாங்கு . 

( இ - ள் . ) தோல் - தோலை , கவ்வி - கடித்து , தின்னும் -தின் 
னும் , குணுங்கர் - பறையருடைய , நாய் - நாயானது ,பாற்சோ 
ற்றின் - பாற்சோற்றினது , செவ்வி - சுவையை, கொளல்- கொ 
ள்ளுதல் , தேற்றாதாங்கு -தெளியாததுபோலும் , அவ்வியம் 
பொறாமை , இல்லார் - இல்லாதவர் , அறத்தாறு - தருமவழி 
யை , உரைக்குங்கால் - சொல்லும்போது , செவ்வியரல்லார் - 
நல்லவரல்லாதவர் , செவிகொடுத்தும் -காது கொடுத்தும் , கே 
ட்கலார்- கேட்கமாட்டார் . எ - று . 

இ - ம் . நல்லவர்கள் தருமவழியைச் சொல்லும் போது 
பொல்லா தவர்கள் காதுகொடுத்துங் கேளார்கள் என்பதா 
ம் . செல்வியால்லார் - எழுவாய் , கேட்கலார் - பயனிலை , அறத் 
தாறு - செயப்படுபொருள் . 

( உ ) 
இமைக்குமளவிற்றம்மின் னுயிர்போமார்க்க 
மெனைத்தானுந்தாங்கண்டிருந்துந் - தினைத்துணையு 
நன்றி புரிகல்லாநாணின் மடமாக்கள் 
பொன்றிலென்பொன்றாக்காலென் . 

( இ - ள் . ) இமைக்கும் விழிக்கும் , அளவில் -அளவில் , 
தம் - தமது , இன்னுயிர் - இனியவுயிரானது , 

போம் - போகும் , 
மார்க்கம் - வழியை , எனைத்தானும் - எவ்வகையாலும் , தாங்க 
ண்டிருந்தும் - தாமறிந் திருந்தும் , தினைத்துணையும் - தினையள 
வும் , நன்றி - தருமத்தை , புரிகல்லா - செய்யாத , நாணில்- வெ 
ட்கமில்லாத , மடமாக்கள் - அறிவில்லா மனிதர்கள் , பொன் 
றிலென்- செத்தாலென்ன , பொன்றாக்காலென் - வாழ்ந்தாலெ 


ன 


எ- று . 


இ-ம் . தினையளவு தருமமுஞ் செய்யாதமனிதர்கள் 
றந்தாலென்ன இறவா திருந்தாலென்ன என்பதாம் . மாக் 
கள் - எழுவாய் , பொன் றிலென் பொன்றாக்காலென் - பயனிலை 


சாவடியார் 


எ- று . 


உளநாள்சிலவாலுயிர்க்கேமமின்றாற் 
பலர்மன்னுந் தூற்றும் பழியாற் - பலருள்ளும் 
கண்டாரோடெல்லா நகா. அதெவனொருவன் 
தண்டித்தனிப்பகைகோள் . 

( இ - ள் . ) உளநாள்-தான்வாழுநாட்கள் , சிலவால் - சில 
வாதலால் , உயிர்க்கு - தன்னுயிர்க்கு , ஏமம் - காவல் , இன்றா 

இல்லாமையால் , பலர் - பலரும் , தூற்றும்- தூற்றத்தக்க , 
பழியால் - பழியால் , பலருள்ளும் பலபேர்களுள்ளும் , கண் 
படாரோடெல்லாம்கண்டவர்களெல்லாரோடும் , நகா அது 
மகிழாது , ஒருவன் ஒருவன் , தனி. ஒன்றியாகவிருந்து , த 
ண்டி - வலிய , பகை- பலர்பகையை , கோள் - கொள்ளுதல் , எ 
வன்- என்ன . 

இ - ம் , ஒருவன் கண்டவருடனெல்லாஞ் சிநேகஞ்செய் 
யாமல் தனித்துப் பகையைக் கொள்வதென்ன என்பதாம் . 
ஒருவன் எழுவாய் , என்ன - பயனிலை , மன் - உம் - அசைகள் . 

எய்தியிருந்தவவை முன்னர்ச்சென்றெள்ளி 
வைதானொருவனொருவனை - வைய 
வயப்பட்டான் வாளாவிருப்பானேலவைதான் 
வியத்தக்கான் வாழுமெனின் . 

( இ - ள் . ) எய்தியிருந்த- கூடியிருந்த , அவைமுன்னர் - ச 
பைக்கு முன்னே , சென்று போய் , ஒருவன் - ஒருவன் , ஒரு 
வணை - மற்றொருவனை , எள்ளி - இகழ்ந்து , வைதான் - வைதவ 
ன் , வைய - அவன்வையத்தக்கதாக , வயப்பட்டான் - வையப் 
பட்டவன் , வாளா -பேசாமல் , இருப்பானேல் -இருப்பானா 
, வைதான் - 

- 
வியத்தக்கான் - அதிசயப்படத்தக்கவன் . எ - று . 

, 
இ - ம். ஒருவன் மற்றொருவனைவைய , வையப்பட்டவ 
ள் பேசாதிருப்பானாகில் வைதவன் வாழ்வானேயாகில் , அதி 
சமிக்கப்படத்தக்கவன் என்பதாம். வைதான் - எழுவாய் , வி 
பத்தக்கான் - பயனிலை. 


-று . 


மூலமும் உரையும் . 
மூப்புமேல்வாராமைமுன்னேபுறவினையை 
யூக்கியதன் கண் முயலாதா - னூக்கிப் 
புறத்திருபோகென்னுமின்னாச்சொலில்லுட் 
டொழுத்தையாற்கூறப்படும் . 

-ள் .) மூப்பு - விருத்தப்பிராயம் , மேல் - மேலாக , வா 
ராமைமுன்னே - வருழுன்னே , அறம்- தருமத்தினது , வினை 
யை - செய்கையை , ஊக்கி- மேற்கொண்டு , அதன்கண் - இளை 
மையில் , முயலாதான் - செய்யாதவன் , இல்லுள் - வீட்டிலி 
ருக்கிற , தொழுத்தையால் - வெள்ளாட்டியால் , ஊக்கி-உறு 
திகொண்டு , புறத்து -வீட்டின் புறம்பே , இருபோகென்னும் 
இருபோவென்று சொல்லும் , இன்னாச்சொல் - கொடுஞ்சொ 
ல் , கூறப்படும் - சொல்லப்படுவான் . எ - 

இ - ம் . இளமையிலே தருமத்தைச் செய்யாதவன் வீ 
ட்டு வெள்ளாட்டியால் இகழப்படுவான் என்பதாம் . முய 
லா தான் - எழுவாய் , படும் பயனி.ை 

( * ) 
தாமேயுமின்புறார் தக்கார்க்கு நன்றாற்றா 
ரேமஞ்சார் நன்னெறியுஞ்சேர்கலார் - தாமங்கி 
யாக்கத்துட்டூங்கியவத்தமே வாழ்நாளைப் 
போக்குவார்புல்லறிவினார் . 

( இ - ள் . ) புல்லறிவினார் - அறிவில்லார் , தாமேயும் - தாங் 
களாகிலும் , இன்புறார் -இன்பமடையார் , தக்கார்க்கு - பெரி 
யோர்க்கு , நன்று - நன்மையை , ஆற்றார் - செய்யார் , ஏமம் - த 
மக்குக்கோட்டையாக , சார்- அமைந்த , நன்னெறியும் - நல்ல 
வழியையும் , சேர்கலார் - சேரார் , தாமயங்கி - தாங்களறிவு 
கெட்டு , ஆக்கத்துள் - செல்வத்தில் , தூங்கி - தங்கி , அவத் 

மே - பயனில்லாமல் , வாழ்நாளை - ஆயுள்களை , போக்குவார் - 
நீக்குவார் . எ - று . 

இ- ம் . அறிவில்லார் தாங்களுமின்பமடையார் பெரி 
யோர்க்கு முதவிசெய்யார் நல்வழியையு மடையார் செல்வ 
த்திலே மகிழ்ந்து வாழ்நாள் இழப்பர் என்பதாம் . புல்லறி 
வினார் - எழுவாய் , போக்குவார் பயனிலை , வாழ்காளை செய 
ப்படுபொருள் . 

(எ ) 


200 

நாலடியார் 
சிறுகாலையே தமக்குச்செல்வுழிவல்சி 
யிறுகிறுகத்தோட்கோப்புக்கொள்ளா - ரிறுகிறுகிப் 
பின்னறிவாமென்றிருக்கும் பேதையார்கை காட்டும் 
பொன்னும் புளிவிளங்காயாம் . 

( இ - ள் . ) சிறுகாலையே - இளமைப்பருவத்திலே , தமக்கு - 
தாங்களுக்கு , செல்வுழி -செல்லுமிடத்திற்கு , வல்சி - (தரும் 
மாகிய ) சோற்றை , இறுகிறுக - உறுதிபொருந்த , தோட் 
கோட்பு - தோட்சுமையாக , கொள்ளார் கொள்ளாதவராய் , 
இறுகிறுகி -சிக்கெனப்பிடித்து , பின்னறிவாமென்று - தரும 
த்தைப் பின் செய்வோமென்று , இருக்கும் எண்ணியிருக்கு 
ம் , பேதையார் -அறிவில்லார் , கைகாட்டும் - கையாற்காட்டு 
ம் , பொன்னும் பொன்முடிப்பும் , புளிவிளங்காய் - புளித்த 
விளாங்காய் , ஆம் - இறக்குங்காலத்திலாகும் எ - று 

இ - ம் . இள வயதில் புண்ணியஞ்செய்யாது பின்செய் 
வோமென்றிருந்தவர் தாங்கள் இறக்கும் போது வாயடை 
த்து வைத்த பொருளைக்கையாற் காட்டுதல் அப்பொருள் 
புளித்தவிளாங்கனி கேட்கிறாரென்று பிறரெண்ணும்படி 
யாய்விடும் என்பதாம் . பொன் - எழுவாய் , புளி-விளாங்கா 
யாம் - பயனிலை . 

வெறுமையிடத்தும்விழுப்பிணிப்போழ்து 
மறுமைமனத்தாரேயாகி - மறுமையை 
யைந்தையனைத்தானுமாற்றிய காலத்துச் 
சிந்தியார்சிற்றறிவினார் . 

( இ - ள் ) சிற்றறிவினார் - அற்பவறியுடையோர் , வெறு 
மையிடத்தும் - வறுமையிடத்தும் , விழு -சிறந்த , பிணிப் 
போழ்தும் - வியாதியிடத்தும் , மறுமை வருபிறப்பிற் குறுதி 
செய்யும் , மனத்தாரேயாகி - மனமுடைபவராகி , ஆற்றியகா 
லத்து -செல்வம்வந் தகாலத்து , ஐந்தை . கடுகு , அனைத்தானு 
ம் - அளவாகிலும் , மறுமையை - வருபிறப்பிற்குறுதியாந்தரு 
மத்தை , சித்தியார் - நினையார் . எ - று .. 

இ - ம் . சிற்றறிவுடையார் செல்வமடைந்த காலத்தும் 
ருபிறப்பிற்குறுதியாகுந் தருமங்களைச்செய்ய நினையார் 


.05 


மூவமும்-உரையும் . 
என்பதாம் . சிற்றறிவினார் - எழுவாய் , சிந்தியார் - பயனிலை , ம 
றுமை - செயப்படுபொருள் . 

( சு ) 
என்னேமற்றிவ்வுடம்பு பெற்று மறநினையார் 
கொன்னே கழிப்பர் தம்வாழ்நாளை- பன்னோ 
வளவிறந்த காதற்றம்மாருயிரன்னார் 
கொளவிழைக்குங்கூற்றமுங்கண்டு . 

( இ - ள் . ) அன்னோ- ஐயோ , அளவிறந்த - அளவுகடந்த , 
காதல் - ஆசையையுடைய , தம் - தமது , ஆர்-நிறைந்த , உயிர 
ன்னார் - உயிருக் கொப்பானவரை , கொள - கொண்டு போக , 
இழைக்கும் - முயற்சி செய்யும் , கூற்றமும் -யமனையும் ,கண்டு - 
பார்த்திருந்தும் , என்னே - என்ன , இவ்வுடம்பு - இவ்வுடலை , 
பெற்றும் பெற்றிருந்தும் , அறம் -தருமத்தை , நினையார்- எ 
ண்ணாதவராய் , கொன்னே - பயனில்லாமல் , தம்- தம்முடை 
ய , வாழ்காளை - ஆயுள்களை , கழிப்பர்- போக்குவர். எ - று , 

இ - ம் . ஐயோ தமது உயிருக்கோப்பானவரை யமன் 
கொண்டுபோகக் கண்டிருந்தும் பெறுதற்கரிய வுடலைப்பெ 
ற்றும் தருமஞ்செய்யாது வீணாள் கழிப்பரறிவிலார் என்ப 
தாம் . அறிவிலார்- தோன்றாவெழுவாய் , கழிப்பர் பயனிலை , 
வாழ்நாளை - செயப்படுபொருள், என்னே அன்னோ- இரக்கக் 
குறிப்பு , மற்று - அசை. 

( க ) 
புல்லறிவாண்மை - முற்றிற்று . 


சு . சீ - ஆம் அதிகாரம் . பேதைமை . 


அஃதாவது அறிவில்லாமையைச் சொல்லுதலாம் . 
கொலைஞருலையேற்றித்தி மடுப்பவாமை 
நிலையறியாதந்நீர்ப்படிந்தாடி - யற்றே 
கொ லைவல்பெருற்கூற்றங் கோட்பார்ப்பவீண்டை 
வலையகத்துச்செம்மார்ப்பார்மாண்பு . 

( இ - ள் ) கொலை - கொலைசெய்யும் , வல் - வலிய , பெருங் 
கூற்றம் - பெரியமன் , கோள் - காள் , பார்ப்ப - பார்த்திருப்ப , 


நாலடியார் 


ஈண்டை இவ்விடத்து , விலையகத்து -சமுசாரவலையில் , செ 
மாப்பார்.இறுமாந்திருப்பவர் , மாண்பு - பெருமையானது , 
ஆமை- ஆமையை , கொலைரூர் - கொல்பவர் , உலையேற்றி -உலை 
யிற்போட்டு , தீமடுப்ப - தீமூட்ட , நிலையறியாது ஆமை - இற 
க்கு நிலைமையறியாது , அந்நீர் - அந்நீரிலே , படிந்து - மூழ்கி , 
ஆடியற்று விளையாடினாற்போலும் : எ - று , 

இடம் , இல்வாழ்க்கையி லிறுமாந்தவர் பெருமையான 
து ஆமைசாவதறியாமலுலையிற் கூத்தாடினாற் போலும் எ 
ன்பதாம் . மாண்பு - எழுவாய் , ஆடியற்று-பயனிலை , ஏ 


டெ 


சை . 


ம 


பெருங்கடலாடிய சென்றாரொருங்குட 
னோசையவிந்தபின்னாடுது .-- மென்றற்ற 
லிற்செய்குறைவினை நீக்கியறவினை 
மற்றறிவாமென்றிருப்பார் மாண்பு. 

( இ - ள் .) இல்- வீட்டிற்கு , செய் - செய்காரியங்களை , கு 
றைவினை நீக்கி - குறைவறமுடித்து , அறவினை தருமத்தை , 
ற்று - பின்பு , அறிவாம் - செய்வோம் , என்றிருப்பார் - என்றிரு 
ப்பவர் , மாண்பு -பெருமையானது , பெருங்கடல் -பெரியக 
டலில் , ஆடிய - ஒருமிக்க, உடன் - உடனே , ஓசை-சத்தம் , அ 
விந்தபின் - அடங்கினபின்பு , ஆடுதும்- ஸ்நானஞ்செய்வோம் , 
என்றற்று - என்று சொன்னாற்போலும் . எ - று . 

இ - ம் . வீட்டுக்காரியங்களைக் குறைவற்முடித்துப் பி 
ன்பு தருமஞ்செய்வோ மென்றிருப்பவர் பெருமைகடலிலே 
முழுகச்சென்றவர் அதனோசை படங்கின பின்பு மூழ்கு 
வோமென்றாற்போலும் என்பதாம் . மாண்பு - எழுவாய் , எ 
ன்றற்று பயனிலை , ஆல் - அசை . 

( உ ) 
குலந்தவங்கல் விகுடிமை மூப்பைந்தும் 
விலங்காமலெய்தியக்கண்ணு - நலஞ்சான்ற 
மையதுதொல்சீருலகம் றியாமை 
சேப்பிலாப்பாற்சோற்றினேர் . 


- 


மூலமும் உரையும் . 
( இ - ள் ) குலம் - குலமும் , தவம் - தவமும் , கல்வி -கல்வி 
யும் , குடிமை- குடிப்பிறப்பும் , மூப்பு: முதுமையும் , ஐந்தும் - 

வ்வைந்தும் , விலங்காமல் - தவறாமல் , எய்தியக்கண்ணும் - 
ஒருவனடைந்தாலும், நலம் - நன்மை , சான்ற -மிகுந்த , மை 
யறு - குற்றமற்ற , தொல் -பழைப , சீர் -சிறப்புடைய , உலகம் 
உலகநடையை , அறியாமை - அறியாதிருக்கை , நெய்யிலா - 
நெய்யில்லாத, பாற்சோற்றின் -பாற்சோற்றுக்கு, நேர் - ஒப் 
பாகும் . எ - று . 

இ - ம் . குலமுந்தவமுங் கல்வியும் குடிப்பிறப்பும் முதி 
வயதும் ஒருவனடைந்தாலும் உலகநடையறியா திருத்தல் 
நெய்யில்லாப் பாற்சோற்றுக்கொப்பாம் என்பதாம் . அறி 
யாமை -எழுவாய் , நேர் - பயனிலை . 

( கூ ) 
கன்னனிநல்லகடையாயமாக்களிற் 
சொன்னனிதாமுணராவாயினு. மின்னினியே 
நிற்றலிருத்தல் கிடத்தலியங்குதலென் 
றுற்றவர்க்குத்தா முதவலா 

( இ - ள் . ) சொல்- சொல்லை , நனி - மிகவும் , தாம் -கற்கடா 
ம் , உணராவாயினும் - அறியாமலிருப்பினும் , இன்னினியே - 
இப்பொழுதே , நிற்றல்- நிற்றலுக்கும் , இருத்தல் -இருத்தலு 
க்கும் , கிடத்தல் - கிடத்தலுக்கும் , இயங்குதல் நடத்தறுக் 
கும் , உற்றவர்க்கு - அடைந்தவர்க்கு , தாம் - கற்கடாம் , உத 
வலான் - தொழில்களுக்குதவுதலால் , கடையாய - கடையா 
ன , மாக்களில் மனிதரைப்பார்க்கிலும் , கல் - அந்தக்கற்கள் , 
நனி - மிகவும் , நல்ல- நல்லனவாம் . எ -று . 

இ.ம். கற்களானவை சொல்லைக் கேளாவிடினு நிற்றலு 
க்கு மிருத்தலுக்குங் கிடத்தலுக்கு நடத்தலுக்கும் உதவுத் 
லால் கடையான வக்களைப்பார்க்கிலுல்கற்களேநல்லனவாம் 
என்பதாம் . கல் -எழுவாய் , நல்ல -பயனிலை , என்று-இடைச் 
சொல் . 

( ச ) 
பெறுவதொன்றின்றியும் பெற்றானே போலக் 
கறுவுகொண்டேலாதார்மாட்டுங் - கறுவினாற் 


05 


நாலடியார் 


கோத்தின்னாகூறியுரையாக்காற்பேதைக்கு 
நாத்தின்னுநல்லசுனைத்து , 

( இ - ள் . ) பெறுவது - தான் பெறுவது , ஒன்றின் றியும்- ஒ 
ருபொருளில்லையாயினும் , பெற்றான் போல -சில பொருள்பெ 
ற்றவனைப்போல , கறுவுகொண்டு - கோபங்கொண்டு, ஏலா 
தார்மாட்டும் -இணங்காதா ரிடத்தும் , கறுவினால் - கோபத் 
தால் , கோத்தின்னா- கொடுஞ்சொற்களைச் சேர்த்து , கூறியு 
ரையாக்கால் - மிகவுஞ்சொல்லாவிடில் , பேதைக்கு - அறிவில் 
லாதவனுக்கு , நா - நாவை , நல்ல - நன்மையாகிய , சுனைத்து 
தினவானது , தின்னும் தின்னும் , எ - று . 

( இ - ம் . ) அறிவில்லாதவன் கொடுஞ்சொற்களைச் சொ 
ல்லாவிட்டால் அவனது நாவைத்தினவு தின்னும் என்பதா 
ம் . தினவு- எழுவாய் , தின்னும் - பயனிலை , நாவை - செயப்படு 
பொருள் , ஏ - அசை . 

( ரு ) 
தங்கண் மரபில்லார்பின் சென்றுதாமவரை 
யெங்கண்வணக்குது மென்பர்புன் - கேண்மை 
நற்றளிர்ப்புன்னை மலருங்கடற்சேர்ப்ப 
கற்கிள்ளிக்கையிழந்தற்று . 

( இ - ள் . ) நல் - நல்ல ,தளிர் - தளிருடைய , புன்னை - புன்னை 
மரங்கள் , மலரும் - அலரும் , கடற்சேர்ப்ப - கடற்கரையையு 
டைய பாண்டியனே , தங்கண் - தம்மிடத்து , மாபு - பொருத் 
தம் , இல்லார்- இல்லாதவர்கள் , பின் சென்று பின் போய் , 
தாம் - தாம் , அவரை - அவர்களை , எங்கண் - எம்மிடத்து , 
ணக்குதும் - வசப்படுத்துவோம் என்பவர் - என்பவர்களுடை 
ய , புன்கேண்மை - அற்பசிநேகச்செய்கை , கல் - கல்லை , கிள்ளி - 
கிள்ளி , கை - கையை ,இழந்தற்று . இழந்தாற்போலும் . எ - று . 

இ - ம் . பாண்டியனே தமக்கிணக்கமில்லாதவரைத் தம 
க்கிணக்க மாக்குவோ மென்பவர்கள் சிநேகச்செய்கை யா 
னது கல்லைக்கிள்ளிக்கையிழந்தாற்போலும் என்பதாம் . புன் 
கேண்மை எழுவாய் , இழந்தற்று பயனிலை, கை - செயப்படு 
பொருள் . 

( சு ) 


வ 


மூலமும் உரையும் . 
ஆகாதெனினுமகத்துநெய்யுண்டாகிற் 
போகாதெறும்புபுறஞ்சுற்றும்- பாதுங் 
கொடா அரெனினுமுடையாரைப்பற்றி 
விடா அருலகத்தவர். 

( இ - ள் . ) எறும்பு -எறும்புகள் , ஆகாதெனினும்- தமக்கு 
தவாதாகிலும் , அகத்து - ஒன்றனுள் , நெய்யுண்டாகில் - நெய் 
யுண்டானால் , போகாது -விட்டுப்போகாது , புறஞ்சுற்றும் - 
அதன் புறம்பாகச்சுற்றும் , அதுபோல உலகத்தவர் உலகி 
லுள்ளோர் , யாதும் - எதுவும் , கொடா அரெனினும்- கொடா 
ராகிலும் , உடையாரை - பொருளுடையாரை , பற்றி பற்றிக் 
கொண்டு , விடா அர் - விட்டுப்போகார் . எ - று . 

இ .. நெய்யுள்ளதை எறும்புகள் பற்றிச் சுற்றுதல் 
போலப் பொருளுள்ளவர்களை உலகத்தார் பற்றிச் சுற்று 
வார் என்பதாம் . உலகத்தவர் - எழுவாய் , விடார்- பயனிலை , 

நல்லவைநாடொறுமெய்தாரறஞ்செய்யா 
ரில்லாதார்க்கியாதொன்றுமீகலா - ரெல்லா 
மினியார் தோள் சேராரிசைபட வாழார் 
முனியார்கொறாம்வாழுநாள் . 

( இ - ள் ) நாடொறும்- ஒவ்வொருநாளும் , நல்லவை -5 
ல்லபோசனங்களை , எய்தார்- அடையார் , அறஞ்செய்யார் . 
தருமஞ்செய்யார் , இல்லாதார்க்கு தரித்திரர்க்கு , யாதொ 
ன்றும் யாதொருபொருளும் , ஈகலார்- கொடார் , எல்லாம் . 
எல்லாகலமுமுடைய , இனியார் தோள் -இனியமாதர்தோள் 
களை , சேரார் - சேரமாட்டார் , இசைபட - புகழுண்டாக , வா 
ழார் - வாழார்கள் , தாம்வாழுநாள் - தாமுயிர்வாழ்நாள்களை , 
முனியார்கொல் - வெறுக்கார்களோ . எ-று . 

இ - ம் , அறிவிலார் நல்லுண வையுண்ணார் தருமஞ்செ 
ய்யார் வறியவர்க்குக் கொடார் மாதரைப் புணரார் கீர்த் 
தியாகவாழார் என்பதாம் . தாம்-எழுவாய் , முனியார்கொ 
ல் - பயனிலை வாழுநாள்- செயப்படுபொருள் , அகத்தியம் அ 
வாவறவளித்தலாலற மெனப்படுமே , 

(அ ) 
18 


நாலடியார் 


விழைத்தொருவர் தம்மை வியப்பவொருவர் 
விழைந் திலேமென் றிருக்குங்கேண்மை - தழங்குகுரற் 
பாய்திரை சூழ்வையம்பயப்பினுமின்னாதே 
யாய் நலமில்லாதார்மாட்டு . 

( இ - ள் .) ஒருவர் தம்மை - ஒருவர் தம்மை , ஒருவர் - மற் 
றொருவர் , விழைந்து -விரும்பி ,வியப்ப - கொண்டாட , விழை 
ந்திலேம் விரும்பிலேம் , என்றிருக்கும் - என்று நினைத்திருக் 
கும் , ஆய்நலம் - ஆராய்ந்தறியுநன்மை , இல்லாதார் மாட்டு - 
இல்லாதவரிடத்து , கேண்மை கொண்டசிநேகம் , தழங்கு - 
முழங்கும் , குரல் - சாத்தமுடைய , பாய் திரை - பாயுங்கடல் , 
சூழ்வையம் - சூழ்ந் தவுலகத்தை , பயப்பினும் கொடுத்தாலு 
ம் , இன்னாதே - பொல்லாதேயாம். எ - று . 

இ - ம் . ஒருவர் மற்றொருவரைப்புகழ அப்புகழ்ச்சியை 
விரும்பிலேமென்று நினைந்திருக்கும் நலமில்லாரிடத்திற் 
கொண்ட சிநேகமானது பொல்லாது என்பதாம் . கேண்மை .- 
எழுவாய் , இன்னாது - பயனிலை . 

க ) 
கற்றனவுங்கண்ணகன்ற சாயலுமிற்பிறப்பும் 
பக்கத்தார்பாராட்டப்பாடெய்துந் - தானுரைப்பின் 
மைத்துனர்பல்கி மருந்திற்றணியாத 
பித்தனென்றெள்ளப்படும் . 

( இ - ள் . ) கற்றனவும் - கற்றகல்விகளையும் , கண்ணகன்ற - 
இடமகன்ற, சாயலும் - மேன்மையையும் , இற்பிறப்பும் - குடி 
ப்பிறப்பையும் , பக்கத்தார் - அயலார் , பாராட்ட கொண்டா 
ட , பாடு - பெருமை , எய்தும் ஒருவனடைவான் , தானுரைரப் 
பின் - தான் சொன்னால் , மைத்துனர்- நகைக்குமைத்துனரர் , ப 
ல்கி- அதிகரித்து , மருந்தில் ஒருமருந்திலும் , தணியா த - தீ 
ராத , பித்தனென்று - வெறிகொண்டவனென்று , எள்ளப்ப 
டும் - இகழப்படுவான் எ - று . 

இ -ம் . கல்வியையும் மேன்மையையும் குடிப்பிறப்பை 
யும் பிறர் சொல்ல ஒருவன் பெருமையடைவான் தான் சொ 
ன்னால் வெறியனென் றிகழப்படுவான் என்பதாம் ஒருவன் 
தோன்றாவெழுவாய் , எய்தும் - பயனிலை , பாடு - செயப்படு 
பொருள் , தான் - எழுவாய் , படும் - பயனிலை , அகத்தியம் சா 
யன் மேன்மை நிறனாகும்மே . 

பேதைமை - முற்றிற்று 


மூலமும் உரையும் . 
கூடு - ஆம் அதிகாரம் . கீழ்மை . 


அஃதாவது கீழ்மக்களைக்குறித்துச்சொல்லுதலாம் . 
கப்பிகடவதாக்காலைத்தன் வாய்ப்பெயினுங் 
குப்பைகிளைப்போவாக்கோழி போன் - மிக்க 
கனம் பொதிந்த நூல் விரித்துக்காட்டினுங்கீழ் தன் 
மனம்புரிந்தவாறேமிகும். 

( இ - ள் . ) காலை- உதயத்தில் , கடவதா- கடாவையாக , க 
ப்பி -தானியக்கப்பியை , தன்- தனது , வாய் -வாயில் , பெயி 
னும் போட்டாலும் , குப்பை - குப்பையை , கிளைப்பு - கிண்டு 
தலை , ஓவா - ஒழியாத , கோழிபோல் கோழியைப்போல , மிக் 
க - மிகுந்த , கனம் - மேன்மை , பொதிந்த - பொருந்திய , நூல் - 
தருமநூல்களை , விரித்துக்காட்டினும் - விரிவாகவிரித்தாலு 
ம் , கீழ் - கீழானவன் , தன் - தனது , மனம் - மனது , புரிந்த - வி 
ரும்பிய , ஆறே- வழியே , மிகும் - போவான் . எ - று 

இ - ம் . கோழிக்கிரைபோட்டாலும் அது குப்பையை 
ச்சீக்கப்போகும் அதுபோலக் கீழ்மகனுக்குத் தரும நூலைச் 
சொன்னாலும் அவன் மனம் போனவழியே போவான் என் 
பதாம் . கீழ்-எழுவாய் , மிகும் - பயனிலை. 

( க ) 
காழாய கொண்டு கசடற்றார் தஞ்சாரற் 
றாழாது போவாமெனவுரைப்பிற் - கீழ்கா 
னுறங்குவாமென்றெழுந்துபோமா மஃதன்றி 
மறங்குமா மற்றொன் றுரைத்து . 

( இ - ள் . ) காழாய - உறுதியாகிய நூல்களை , கொண்டு - 
கற்றுக்கொண்டு , நசடு- குற்றம் , அற்றார் - அற்றவர் , தம்-தம 
து , சாரம் - பக்கலில் , தாழாது - தாமதியாமல் , போவாமென 
போவோமென்று , உரைப்பின் - சொன்னால் , கீழ்தான் - கீழ்ம 
கன் , உறங்குவாமென்று - நித்திரைசெய்வோமென்று , எழு 
ந்து- எழுந்திருந்து , போம் - போவான் , அஃதன்றி - அஃதல் 
லாமல் , மற்றொன்று - வேறொன்றை , உரைத்து -சொல்லி , ம 
றங்கும் - மறுத்துநிற்பான் . எ - று . 


4 ° அ 


. 


நாலடியார் 
இ - ம் . குற்றமற்றவரிடத்திற் போகலாம் வாவென்றால் 
கீழ்மகன் தூங்குவோமென்றும் இவ்வேளை நீங்குவோமெ 
ன்றுஞ் சொல்லுவான் என்பதாம் . கீழ்- எழுவாய் , மறங்கும் - 
பயனிலை , ஒன்று ஆம் - அசைகள் . 

( உ ) 
பெருடைதாம்பெறினும் பெற்றி பிழையா 
தொருநடையராகுவர் சான்றோர் - பெருநடை 
பெற்றக்கடைத்தும் பிறங்கருவிநன்னாட 
வற்றாமொருநடைகீழ் 

( இ - ள் . ) பிறங்கு - பிரகாசிக்கும் , அருவி - பாற்றையும் , 
நல் -நல்ல , நாட -நாட்டையுமுடைய பாண்டியனே , சான் 
றோர் - பெரியோர்கள் , பெருநடை -பெருஞ்சிறப்பு , தாம்பெ 
றினும் தாங்கள் பெற்றாலும் , பெற்றி - முன்னிருந்த பெருமை 
யில் , பிழையாது - வேறுபடாது , ஒருநடையராகுவர் - ஒரே 
தன்மையுடையராவர் , கீழ் - கீழ்மகன் , பெருநடை - பெருஞ் 
சிறப்பை , பெற்றக்கடைத்தும் பெற்றாலும் , ஒருதடை - வே 
றுநடை நடக்க , வற்றாம் - வல்லமையுடையவனாவான் எ - று . 

இ -ம். பாண்டியனே மேலோர் சிறப்பைப் பெற்றாலுமு 
ன்னிருந்த நிலையிலே நிற்பார்கள் கீழான வன் சிறப்படைந் 
தால் வேறுநடை நடக்கவல்லவனாவான் என்பதாம் சான் 
றோர் - எழுவாய் , ஆகுவர் பயனிலை , கீழ் - எழுவாய் , வற்றாம் - 
பயனிலை , வல் து வற்று என்றாயிற்று . 

( ங ) 
தினையனைத்தேயாயினுஞ்செய்த நன்றுண்டாற் 
பணையனைத்தாவுள்ளுவர் சான்றோர் - பனையனைத் 
தென்றுஞ்செயினுமிலங்கருவி நன்னாட 
நன்றிலநன்றறியார்மாட்டு . 

( இ - ள் ) இலங்கு - பிரகாசிக்கும் , அருவி - வையையாற் 
றையும் , நன்னாட - செந்தமிழ் நாட்டையுமுடைய பாண்டிய 
னே , சான்றோர் - மேலோர் , தினையனைத்தே யாயினும்- தினை 
யளவேயாகிலும் , செய்த - பிறர் செய்த , நன்று - நன்மையான 
து , உண்டால்-உண்டானால் , பனையனைத்தா - பனையளவாக , 
உள்ளுவர் - நினைப்பார்கள் , நன்றறியார்மாட்டு - நன்றியறியா 
தவரிடத்து , பனையனைத்து -பனையளவு நன்றியை , என்றும் - 


மூலமும் உரையும் . 
எக்காலத்தும் , செயினும் -செய்தாலும் , நன்றில் -நன்மையி 
ல்லனவாம் . எ - று . 

இ - ம் . பாண்டியனே மேலோர்க்கு ஒருநாள் தினையள 
வு உதவிசெய்தாற்பனையளவு உதவியாகக் கொள்வார்கள் , 
கீழோர்க்குப் பலநாளும் பனையளவு உதவி செய்தாலும் தி 
னையளவும் நினையார்கள் என்பதாம் . சான்றோர் - எழுவாய் , 
உள்ளுவர் - பயனிலை , நன்று - எழுவாய் , இல் - பயனிலை . (ச ) 

பொற்கலத்தூட்டிப்புறந்தரினுநாய்பிற 
ரெச்சிற்கிமையாது பார்த்திருக்கு - மச்சீர் 
பெருமையுடைத்தாக்கொளினுங்கீழ் செய்யுங் 
கருமங்கள் வேறுபடும் . 

( இ - ள் . ) பொற்கலத்து -பொன்னாலாகிய கலத்துள் , 
ட்டி-உண்பித்து , புறந்தரினும் - காப்பாற்றினாலும் , நாய் -நா 
யானது , பிறர் - அயலாருடைய , எச்சிற்று - எச்சிற்சோற்றி 
ற்கு , இமையாது -கண்ணிமையாமல் , பார்த்திருக்கும் - பார் 
த்துக்கொண்டிருக்கும் , அச்சீர் - அச்சிறப்பைப் போல , பெ 
ருமையுடைத்தா- பெருமையுடையவராக , கொளினும் கொ 
ண்டாலும் , கீழ்.கீழ்மக்கள் , செய்யும் செய்யும் , கருமங்கள் - 
காரியங்கள் , வேறுபடும் வேறுபட்டிருக்கும் , எ - று , 

இ -ம் . நாயைப் பொற்கலத்திற்சோறிட்டு வளர்த்தா 
லும் அது பிறர் எச்சிற்சோற்றுக்குப்போகும் , அதுபோல 
ழ்மக்களை மேலாகக்கொண்டாலுமவர்கள் கீழான நிலையிற் 
போவார்கள் என்பதாம் . கருமங்கள் - எழுவாய் ,வேறுபடும் 


பயனிலை . 


சக்கரச்செல்வம்பெறினும் விழுமியோ 
ரெக்காலுஞ்சொல்லார்மிகுதிச்சொ - லெக்காலு 
முந்திரிமேற்காணிமிகுவதேற்கீழ்தன்னை 
யிந்திரனாவெண்ணிவிடும் . 

( இ - ள் . ) விழுமியோர் - பெரியோர் , சக்கரச்செல்வம் - இ 
ந்திரசெல்வத்தை , பெறினும் - பெற்றாலும் , மிகுதிச்சொல் - 
நெறிகடந்தசொல்லை , எக்காலும் எக்காளும் , சொல்லார் . 
சொல்லார்கள் , கீழ் - கீழ்மகனானவன் , முந்திரிமேல்- முந்தி 


250 


நாலடியார் 


1 


ரிகைப் பொன்னுக்கு மேல் , காணி - காணிப்பொன் , மிகுவ 
தேல் - மிகுமாகில் , எக்காலும் எந்நாளும் , தன்னை - தன்னை 
இந்திரனா - தேவேந்திரனாக , எண்ணிவிடும் - நினைத்து விடு 
வான் . எ- று . 

இ - ம், பெரியோர் பெருஞ்செல்வம் பெற்றாலும் வரம் 
புகடந்து சொல்வார் கீழ்மகன் முந்திரிகை பொன்னுக்கு 
மேல் காணிபொன் பெறுவானாகில் தன்னை இந்திரனாகவெ 
ண்ணுவான் என்பதாம் . விழுமியோர் - எழுவாய் , சொல்லா 
ர்- பயனிலை , மிகுதிச்சொல் - செயப்படுபொருள் , கீழ்- எழு 
வாய் , எண்ணிவிடும் - பயனிலை , தன்னை -செயப்படுபொருள் 

மைதீர்பசும்பொன் மேன்மாண்டமணியழுத்திச் 
செய்ததெனினுஞ்செருப்புத்தன்காற் - கேயா 
மெய்திய செல்வத்தராயினுங்கீழ்களைச் 
செய்தொழிலாற்காணப்படும் . 

( இ - ள் . ) மை - குற்றம் , தீர் - அற்ற , பசும்பொன்மேல் - ப 
சுமையாகிய பொன்னின் மேல் , மாண்ட - பெருமைபொருந் 
திய , மணி-நவமணிகளை , அழுத்தி - பதித்து , செய்ததெனி 
னும் - செய்ததானாலும் , செருப்பு - செருப்பானது , தன் -தன் 
னுடைய , காற்கேயாம் -காலுக்கேயாம் , எய்திய - நிரம்பிய , 
செல்வத்தாராயினும் - செல்வமுடையவரானாலும் , கீழ்களை - 
கீழ்மக்களை , செய்தொழிலால் - அவர்கள் செய்யுந்தொழி 
லால் , காணப்படும் - அறியக்கூடும் . எ - று . 

இ - ம் . பொன்னின்மேல் நவமணிபதித்தாலுஞ் செரு 
ப்புத்தன்காலிற்குத் தானாகும் அதுபோல நிரம்பிய செல் 
வமுடையவரானாலும் செய்தொழிலினாலே கீழ்மக்களையறி 
யலாம் என்பதாம் . ஒருவன் - தோன்றாவெழுவாய் , படும் - ப 
யனிலை , கீழ்களை - செயப்படுபொருள் , படும் - என்பது கூடு 
மென்னும் பொருள் கொள்ளும் . 

( எ ) 
கடுக்கெனச்சொல்வற்றாங்கண்ணோட்டமின்றா 
மிடுக்கண்பிறர்மாட்டுவக்கு - மடுத்தடுத்து 
வேகமுடைத்தாம் விறன்மலைநன்னாட 
வேகுமாமெள்ளுமாங்கீழ் . 


மூலமும் உரையும் . 


உக்க 


( இ - ள் . ) விறல் - பலம்பொருந்திய , மலை - மலையையும் , நல் - 
நல்ல , நாட - நாட்டையுமுடைய பாண்டியனே , கீழ் - கீழ்மக 
ன் , கடுக்கென -கடியசொற்களை , சொல் சொல்ல , வற்றாம் . 
வல்லவனாவான் , கண்ணோட்டம் -சிநேகம் , இன்றாம்- இல்லா 
தவனாவான் , பிறர்மாட்டு - அயலாரிடத்துண்டாகும் , இடுக் 
கண் - துன்பத்திற்கு , உவக்கும்- மகிழ்ந்திருப்பான் , அடுத்த 
டுத்து - மேலுமேலும் , வேகமுடைத்தாம் - கோபங்கொள்ளு 
வான் , ஏகும் -செல்லுவான் , எள்ளும் - இகழுவான் எ - று . 

இ - ம் . பாண்டியனே கீழ்மகன் கடுஞ்சொல் சொல்லு 
வான் சிநேகஞ்செய்யான் பிறர் துன்பங்கண்டு மகிழ்வான் 
கோபிப்பான் செல்லுவான் இகழுவான் என்பதாம் கீழ் 
மகன் - எழுவாய் , வற்றாம் இன்றாம் உவக்கும் உடைத்தாம் 
ஏகும் எள்ளும் - பயனிலை , ஆம் இரண்டும் அசைகள் . ( அ ) 

பழையரிவரென்று பன்னாட்பின்னிற்பி 
னுழையினியராகுவர் சான்றோர் - விழையாதே 
கள்ளுயிர்க்கு நெய்தற்கனை கடற்றண்சேர்ப்ப 
வெள்ளுவர் கீழாயவர் . 

( இ - ள் . ) கள் - மதுவை ,உயிர்க்கும் - பொழியும் , நெய்த 
ல் - நெய்தற்பூவையுடைய , கனை -சத்திக்கும் , தண் -குளிர்ந்த , 
கடற் சேர்ப்ப - கடற்கரையையுடைய பாண்டியனே , சான் 
றோர் -பெரியோர் , உழை- தம்மிடத்து , பன்னாள் - பலநாளும் , 
பின் - பின்னே , நிற்பின் - ஒருவனின்றால் , பழையார்- பழமை 
யானவர் , இவரென்று - இவரென்று நினைத்து , இனியராகு 
வர் - இன்பமுடைய சிநேகராவர் , கீழாயவர் -கீழானவர் , வி 
ழையாதே - இச்சியாமல் , எள்ளுவர் - இகழ்வார். எ.று , 

இ - ம் . பாண்டியனே பெரியோர் தங்களையடுத்தவர்க 
ளுக்குச் சிநேகமாவர் சிறியோர் தங்களை யடுத்தவரை இச்சி 
யாதிகழ்வர் என்பதாம் . சான்றோர் - எழுவாய் , ஆகுவர் -பய 
னிலை , கீழாயவர் - எழுவாய் , எள்ளுவர் - பயனிலை . 

கொய்புற்கொடுத்துக்குறைத்தென்றுந் தீற்றினும் 
வையம்பூண்கல்லாசிறுகுண்டை - யையகே 
ளெய்திய செல்வததாராயினுங்கீழ்களைச் 
செய்தொழிலாற்காணப்படும் . 


45 உ 

நாலடியார் 
( இ - ள் ) ஐய -பாண்டியனே , கேள் -கேட்பாயாக , கொ 
ய்புல் - அறுக்கும் புல்லை , குறைத்து - அறுத்து , என்றும் - எப் 
பொழுதும் , கொடுத்து - வாயிற்கொடுத்து , தீற்றினும் - ஊஊட் 
டினாலும் , சிறுகுண்டை-சிறிய எருதுகள் , வையம் - இரதத் 
தை , பூண்கல்லா - பூணப்பட்டிழுக்காவாம் ,( அதுபோல ) எய் 
திய - மிகப்பொருத்திய , செல்வத்தாராயினும்-செல்வமுடை 
யவரானாலும் , கீழ்களை கீழ்மக்களை , செய்தொழிலால் இவர் 
கள் செய்யுந்தொழிலால் , காணப்படும்- அறியக்கூடும் . எ - று . 

இ - ம் பாண்டியனே சிறியவெருதுகளுக்குப் புல்ல 
றுத்து வாயி லூட்டினாலும் அவை இரதத்தையிழுக்கமாட் 
டாவாம் அதுபோல நிரம்பிய செல்வமுடையவரானாலுஞ் 
செய்தொழிலிலே கீழ்மக்களையறியலாம் என்பதாம் ஒருவ 
ன் - தோன்றா எழுவாய் , படும்- பயனிலை , கீழ்களை -செயப்ப 
டுபொருள் , தீற்றல் உண்டல் இஃது தேசிகம் . ( க ) 

கீழ்மை - முற்றிற்று. 


ஆம் அதிகாரம் . கயமை . 


அஃதாவது கயவர்கனினியல்பைச் சொல்லுதலாம் . 
ஆர்த்தவறிவினராண்டினையராயினுங் 
காத்தோம்பித்தம்மையடக்குப - மூத்தொ ற உந் 
தீத்தொழிலேகன்றித்திரிதந்தெரிவைபோற் 
போத்தறார் புல்லறிவினார் 

( இ -ள் . ) ஆர்த்த - பிணிக்கப்பட்ட , அறிவினர் - அறிவி 
னை யுடையவர் , ஆண்டு- வயதால் , இளையராயினும்- இளைய 
ராகவிருந்தாலும் , தம்மை - தங்களை , காத்தோம்பி - பாதுகா 
த்து , அடக்குப - பொறிகளையடக்குவார்கள் , புல்லறிவினார் - 
அறிவில்லாதவர் , மூத்தொ றாஉம்- முதிர்ந்து வளருந்தோ 
றும் , நீத்தொழிலே- தீமையாகிய தொழிலையே , கன்றி நினை 
த்து , திரிதந்து திரிந்து , எரிவைபோல் - கொறுக்கைத்தண்டு 
போல் , போத்து - உட்டுளைக்குற்றம் , அறார் நீங்கார் எ - று , 


உக 


மூலமும்-உரையும் . 
இ -ம் . அறிவுடையார் இளையராயினுங் குற்றம் வராம 
ற்றங்களைக்காத்து நடப்பார்கள் , அறிவில்லார் முதிர்வயது 
ள்ளோரானாலுங் குற்றஞ்செய்தலை விடார்கள் என்பதாம் . 
அறிவினவர் - எழுவாய் , அடக்குப - பயனிலை , தம்மை - செய் 
ப்படுபொருள் , புல்லறிவினார் - எழுவாய் , அறார் - பயனிலை , 
போத்து - செயப்படுபொருள் , பொத்து போத்தென நீண் 

( க ) 
செழும்பெரும்பொய்கையுள் வாழினுமென்றும் 
வழும்பறுக்ககில்லாவாந்தேரை - வழும்பில்சீர் 
நூல்கற்றக்கண்ணு நுணுக்கமொன்றில்லாதார் 
தேர்கிற்கும் பெற்றியது. 

( இ - ள் . ) தேரை - தவளைகள் , செழும்- செழித்த , பெரு 
ம் - பெரிய , பொய்கையுள் - தடாகத்துள் , என்றும் - எந்நாளு 
ம் , வாழினும் - வாழ்ந்தாலும் , வழும்பு - வழும்பென்னுங்குற்ற 
த்தை , அறுக்ககில்லாவாம் - நீக்கமாட்டாவாம் , வழும்பு - கு 
ற்றம் , இல்- இல்லாத , சீர் -சிறப்புடைய , நூல் - நூல்களை , க 
ற்றக்கண்ணும் - கற்றாலும் , நுணுக்கம் - நுட்பவறிவு . ஒன்றி 
ல்லாதார் - ஒன்றில்லாதவர் , தேர்கிற்கும் - தெரிந்து கொள்ளு 
ம் , பெற்றி - தன்மை , அரிது - அருமை . எ.று. 

இ - ம் . தவளைகள் பொய்கையுள் வாழ்ந்தாலும் வழும் 
பை நீக்கிக்கொள்ளாவாம் அதுபோல அறிவில்லாதார் எ 
லைக்கற்றாலு மதன் பொருளை யறிந்துகொள்ளார் என்பதா 
ம் . ஒன்றில்லாதார் - எழுவாய் , அரிது - பயனிலை , அகத்திய 
ம் தில்கில்லிரண்டு மெதிர்மறையிடைச்சொல் . ( உ ) 

கணமலை நன்னாட கண்ணின்றொருவர் 
குணனேயுங்கூறற்கரிதாற் - குணனழுங்கக் 
குற்றமுழைநின்றுகூறுஞ்சிறியவர்கட் 
கெற்றாலியன்றதோநா . 

இ - ள் . ) கணமலை கட்டமாகிய மலைகளையும் , நன்னா 
ட -நல்லநாட்டையுமுடைய பாண்டியனே , கண்ணின்று.மு 
ன்னின்று , ஒருவர் ஒருவருடைய, குணனேயும் நற்குணத் 
தையாகிலும் , கூறற்கு - சொல்லுதற்கு , அரிது - அருமையா 


* க * 


நாலடியார் 


அசை . 


யிருக்க , குணன் - அவரது குணம் , அழுங்க - கெட, குற்றம் - கு 
ற்றத்தை , உழைநின்று - அவரிடத்து நின்று , கூறும் - சொல் 
லும் , சிறியவர்கட்கு - அறிவிலார்க்கு , நா - நாவானது , எற்றா 
லியன்றதோ - எதினாற்செய்ததோ. எ - று . 

இ - ம் . பாண்டியனே ஒருவர் குணத்தைப் புகழ்ந்து 
சொல்லுதலரிதாயிருக்க வவர்கள் : முன்னின்று இகழ்ந்து 
சொல்லுஞ் சிறியவர்கட்கு நாவெதினாற் செய்ததோ என்ப 
தாம். நா - எழுவாய் , எற்றாலியன்றதோ - பயனிலை , ஆல் . 

( ங ) 
கோடேந் தகலல் குற்பெண்டிர்தம்பெண்ணீர்மை 
சேடியர் போலச்செயறேற்றார் - கூடிப் 
புதுப்பெருக்கம் போலத்தம் பெண்ணீர்மை காட்டி 
மதித்திறப்பர் மற்றையவர் . 

( இ - ள் . ) கோடு - இருகரை , ஏந்து - உயர்ந்து , அகல் - அ 
கன்ற , அல்குல் - அல்குலையுடைய , பெண்டிர் - குலமாதர் , த 
ம்- தமது , பெண்ணீர்மை - பெண்டன்மையை , சேடியர்போ 
ல் , தாதிகளைப்போல் , செயல் - அழகு செய்தலை , தேற்றார் - 
அறியார் , கூடி - சேர்ந்து , புதுப்பெருக்கம்போல் - புதியவெ 
ள்ளம் போல , தம்- தம்முடைய, பெண்ணீர்மைகாட்டி - பெ 
ண்டன்மையைக் காட்டி , மற்றையவர் - பொதுமாதர் , மதித் 
து - தம்மைமதித்து , இறப்பர்- நடப்பார் . எ - று . 

இ - ம் . குலமகளிர் தங்களையலங்கரித்துக் கொள்ளார் 
விலைமகளிர் தங்களையலங்கரித்துக் கொள்வார்கள் என்ப 
தாம் . பெண்டீர்-எழுவாய் , தேற்றார் - பயனிலை , மற்றையவர் - 
எழுவாய் , இறப்பர் பயனிலை . 

( ச ) 
தளிர்மேலேநிற்பினுக் நட்டாமற்செல்லா 
வுளிநீரர் மாதோகயவ - ரளிநீரார்க் 
கென்னானுஞ்செய்யாரெனைத்தானுஞ்செய்யவே 
யின்னாங்கு செய்வார்ப்பெறின் . 

( இ - ள் . ) கயவர் - கீழ்மக்கள் , தளிர்மேலே - தளிரின்மே 
லே , நிற்பினும் -நின்றாலும் ,தட்டாமல் - அடியாமல் செல்லா - 
ள்ளிறங்காத , உளிநீரார்கு -உளிகளுக் கொப்பான குணமு 


மூலமும் உரையும் . 


( ரு ) 


டையராவார் , அளிநீரார்க்கு - கிருபைக்குணமுடையார்க்கு , 
என்னானும் -யாதாகிலும் , செய்யார் - உதவி செய்யார் , இன் 
னாங்கு - துன்பங்களை , செய்வார் - செய்பவர்களை , பறின் - பெ 
ற்றால் , எனைத்தானும் - யாதாகிலுமோருதவி , செய்ப - செய் 
வார்கள் . எ - று. 

இ - ம் . கீழ்மக்கள் கிருபையையுடையோர்க்குக் கொ 
டார்கள் துன்பஞ்செய்பவர்களுக்குக் கொடுப்பார்கள் என் 
பதாம் . கயவர் - எழுவாய் , செய்ப -பயனிலை , மாதோ , ஏ 
அசைகள் . 

மலைநலமுள்ளுங்குறவன் பயந்த 
விளை நிலமுள்ளுமுழவன் சிறந் - தொ 

தொருவர் 
செய்த நன்றுள்ளுவர்சான்றோர் கயந் தன்னை 
வைததையுள்ளிவிடும் . 

( இ - ள் . ) குறவன் - வேடன் , மலைநலம் - மலையிலுள்ள நன் 
மைகளை , உள்ளும் -எண்ணுவான் , உழவன் - பயிர்செய்வோ 
ன் , பயந்த பயன் றந்த , விளைநிலம் - விளைநிலத்து நன்மைக 
ளை , உள்ளும் - எண்ணுவான் , சான்றோர் - மேலோர் , சிறந்த - 
சிறப்புடைய , ஒருவர் ஒருவர் , செய்த செய்த , நன்று.நன் 
மைகளை , உள்ளுவர் - எண்ணுவார் , கயம்-கீழ்மகன் , தன் 
னை 

-தன்னை , வைத்தை - ஒருவன்வைததை , உள்ளிவிடும் - எண் 
ணுவான் . எ - று . 

இ - ம். வேடன் மலையின் பலனையெண்ணுவான் உழுபவ 
ன் நிலத்தின் பலனையெண்ணுவான் மேலோர்பிறருதவிய ப 
லனையெண்ணுவார் கீழ்மகன் ஒருவன் வைததையெண்ணு 
வான் என்பதாம் . கயம்- எழுவாய் , உள்ளிவிடும் - பயனிலை , 
வைததை- செயப்படுபொருள , சிறந்த என்பதினகரம் விகா 
ரத்தாற்றொக்கது . 

( சு ) 
ஒருநன்றி செய்தவர்க்கொன்றியெழுந்த 
பிழை நூறுஞ்சான்றோர் பொறுப்பர்- கயவர்க் 
கெழுநூறுநன்றி செய்தொன்று தீதாயி 
னெழுநூறுந்தீதாய்விடும் . 

இ - ள் .) சான்றோர் - மேலோர் , ஒரு நன்றி செய்தவர்க் 
கு - ஒருதவி செய்தவர்களுக்கு , ஒன்றி பொருந்தி , எழுந்த 


உகசு 


நாலடியார் 


உண்டாகிய , பிழை நூறும்-நூறு குற்றங்களையும் , பொறுப் 
பர் -பொறுத்துக்கொள்வார்கள் , கயவர்க்கு - கீழ்மக்களுக்கு , 
எழுநூறு நன்றி - எழுநூறு நன்மைகளை , செய்து - பண்ணி , 
ஒன்று தீதாயின் - ஒன்று குற்றமாகில் , எழுநூறும் - முன்செ 
ய்த வெழுநூறு நன்மைகளும் , தீதாய்விடும் - குற்றமாய்வி 


டும் . எ - று . 


டை 


இ- ம் . மேலோர் தங்களுக்கொரு நன்றி செய்பவர்களு 
க்குண்டான நறுகுற்றங்களையும் பொறுத்துக் கொள்ளு 
வார்கள் கீழோர்க் கெழுநூறு நன்றி செய்து ஒரு நன்றி குற் 
றமானால் முன் செய்த வெழுநூறுநன்றியுங்குற்றமாய்விடும் 
என்பதாம் . சான்றோர் - எழுவாய் , பொறுப்பர் - பயனிலை , பி 
ழை - செயப்படுபொருள் ,நன்றி -எழுவாய் , தீதாய்விடும் - பய 
னிலை . 

( எ ) 
ஏட்டைப்பருவத்துமிற்பிறந்தார் செய்வன 
மோட்டிடத்துஞ்செய்யார் முழுமக்கள் - கோட்டை 
வைரஞ்செறிப்பினும் வாட்கண்ணாய்ப்பன்றி 
செயிர்வேழமாகுதலின்று. 

( இ - ள் . ) வாட்கண்ணாய் - வாள்போலுங்கண்களையுடை 
யவளே , பன்றி - பன் றியானது , கோட்டு கொம்பினிடத்து , 
ஐ - அழகிய , வைரம் - வைரமானது , செறிப்பினும் நெருங்கி 
யிருந்தாலும் , செயிர் - கோபம் பொருந்திய , வேழமாகுதல் 
யானையாகுதல் , இன்று - இல்லை, ( அதுபோல) முழுமக்கள் - 
கீழ்மக்கள் , ஏட்டைப் பருவத்தும் - தரித்திரகாலத்தும் , 
இற்பிறந்தார் - நற்குடியிற்பிறந்தார், செய்வன - செய்காரியங் 
களை , மோட்டிடத்தும் - செல்வத்தினிடத்தும் , செய்யார் - 
செய்யார்கள் . எ - று . 

இ -ம் . கொம்பில் வைரமடைந்தாலும் பன்றியானை யா 
காது அதுபோலமேலோர் வறுமையிற் செய்காரியங்களைக் 
கீழ்மக்கள் செல்வத்திடத்துஞ் செய்யார்கள் என்பதாம் . 
முழுமக்கள் - எழுவாய் , செய்யார் பயனிலை, செய்வன- செ 
யப்படுபொருள் . 

( அ ) 
இன்றாதுமிந்நிலையேயாதுமினிச்சிறிது 
நின்றாதுமென்று நினைத்திருந் - தொன்றி 


மூலமும் உரையும் . 


உகா 


யுரையின் மகிழ்ந்துதம்முள்ளம்வேறாகி 
மரையிலையின் மாய்ந்தார்பலர் . 

( இ - ள் . ) இன்று - இன்று , ஆதும்-செல்வம் பெறுவோம் , 
இந்நிலையே - இப்பொழுதே , ஆதும் - பெறுவோம் , இனி - 
னிமேல் , சிறிது சிறிது பொழுது , நின்று - கழிந்து , ஆதுமெ 
ன்று - பெறுவோமென்று , நினைத்திருந்து - எண்ணியிருந்து , 
ஒன்றி பொருந்தி , உரையின் மகிழ்ந்து - சொல்லால் மகிழ்ந் 
து , தம்முள்ளம் தம்முடையமனம் , வேறாகி - வேறு பட்டு , 
மரையிலையின் - தாமரையிலை போல , மாய்ந்தார் - இறந்தார் , 
பலர் - அநேகர் எ- று . 

இ - ம் அநேகர் இன்றுவாழ்வோ மிப்பொழுது வாழ் 
வோ மினிச்சிலகாலம் சென்று வாழ்வோமென்று நினைத்து 
ச்சொல்லால் மகிழ்ந்திறந்தார்கள் என்பதாம் . பலர் - எழு 
வாய் , மாய்த் தார்-பயனிலை , நன்னூல் ஒருமொழி மூவழிக் 
குறைதலுமனைத்தே இவ்விதியால் மரைதலைக் குறைப்பத 
ம தாமரையிலையின என்றதற்குரை மான் தின்ன இலைசீர 
ணமானது போலவெனினும் பொருந்தும் 

நீருட்பிறந்துநிறம்பசியதாயினு 
மீரங்கிடையகத்தில்லாகு - மோரு 
நிறைப் பெருஞ்செல்வத்து நின்றக்கடைத்து 
மறைப் பெருங்கலன்னாருடைத்து . 

-ள் ) நீருட்பிறந்தும் - நீரிடத்திற் பிறந்தும் , நிறம்ப 
சியதாயினும் நிறம்பசுமையாயிருந்தாலும் , ஈரம் - ஈரமானது , 
கிடையகதது- சடையினுள்ளே , இல்லாகும்- இல்லை யாகும் , 
( அதுபோல ) நிறை -நிறைந்த , பெருஞ் செல்வத்து - பெரிய 
செல்வத்தில் , நின் றக்கடைத்தும் நின்றாலும் , மறை - மறைக் 
கும் , பெரும் - பெரிய , கலன்னார்- கற்கொப்பானவரை , உடை 
தது - உடைய துலகம். எ - று 

இ - ம் . சடைநீரிலிருந்தாலு மதனு ளீரமிராது அது 
போல நிறைசெல்வத்திருந்தாலும் உதவி செய்யாதாரை 
உலகமுடையது என்பதாம் . உலகம் -எழுவாய் , உடைத்து - 
பயனிலை , கல்லன்னார் . செயப்படுபொருள் , ஒரும் - இடைச் 
சொல் . 

( க ) 
முற்றிற்று . 


கயமை . 


19 


உகஅ 


நாலடியார் 


கூ.எ - ஆம் அதிகாரம் . பன்னெறி , 


அஃதாவது பலவழிகளைச் சொல்லுதலாம் . 
மழைதிளைக்குமாடமாய் மாண்பமைந்தகாப்பா 
யின்ழைவிளக்கு நின்றிமைப்பினென்னாம் - விழைதக்க 
மாண்டமனையாளையில்லாதானில்லகங் 
காண்டற்கரியதோர்காடு . 

( இ - ள் . ) விழைதக்க -விரும்பத்தக்க , மாண்ட நற்குண 
நற்செய்கையுடைய , மனையாளை -மனையவளை , இல்லாதான் - 
இல்லாதவனுடைய , இல்லகம் -வீடானது , மழை- மேகம் , 
திளைக்கும் - தவழும் , மாடமாய் -மாளிகையாய் , மாண்பு - பெ 
ருமை , அமைந்த - நிரம்பிய , காப்பாய் - காவலாய் , இழை - ஆ 
பரணங்கள் , விளக்கு - விளக்கைப்போல, நின்றிமைப்பின் - 
நின்று பிரகாசித்தால் , என்னாகும் - என்ன பிரயோஜனம் , கா 
ண்பதற்கு - பார்ப்பதற்கு , அரியதோர்காடு - அரிதாகியதோர் 
காட்டுக்கொப்பாம் . எ - று . 

இ - ம் . நற்குணநற்செய்கையுடைய மனையாளை இல்லா 
தவன் வீடானது எவ்வளவு சிறப்புடையதாயினுங் காட்டு 
க்கொப்பாம் என்பதாம் . இல்லகம் - எழுவாய் , காடுபோலு 
ம் .பயனிலை . 

( க ) 
வழுக்கெனைத்துமில்லாதவாள் வாய்க்கிடந்து 
மிழுக்கினைத்தாம் பெறுவராயி - னிழுக்கெனைத்துஞ் 
செய்குறாப்பாணிசிறி தேயச்சின்மொழியார் 
கையுறாப்பாணிபெரிது. 

( இ- ள் . ) வழுக்கு - தவறு , எனைத்தும் - எவ்வளவு , இல் 
லாத - இல்லாத , வாள்வாய் - வாள்வீரர் காவலிடத்து , கிடந் 
தும் - இருந்தும் , இழுக்கினை - காவற்சோர்வை , தாம் பெறுவ 
ராயின் - தாங்கள் பெறுவாராகில் , இழுக்கு - அவ்விழுக்கை , 
எனைத்தும் - எவ்வளவாகிலும் , செய்குறா-செய்யத்தொடங் 
காத , பாணி -காலம் , சிறிது சிறிதாம் , அச்சின்மொழியார் 
மெல்லிய சொற்களையுடைய அப்பெண்கள் , கை - ஒழுக்கத் 


மூலமும் உரையும் . 


உகக 


தை , உறா- பொருந்தாத , பாணி - காலமே , பெரிது - பெரிது . 
என்றவாறு . 

இ - ம் . தவறொன்றில்லாத வாள்வீரர் காவலுளிருந்து 
ங்காவலின் சோர்வைச் சிறிது தாங்கள் பெறுவாராகில் எவ் 
வளவாகிலுங் குற்றஞ்செய்யாதகாலஞ்சிறிதாம் அப்பெண் 
கள் ஒழுக்கத்தை மேவாதகாலம் பெரிதாம் என்பதாம் . பா 
ணி - எழுவாய் , சிறிது - பபனிலை , பாணி . எழுவாய் , பெரிது 
பயனிலை . 

எறியென்றெதிர்நிற்பாள் கூற்றஞ்சிறுகாலை 
யட்டில்புகாதாளரும்பிணி - யட்டதனை 
யுண்டியுதவாதாளில் வாழ்பேயிம் மூவர் 
கொண்டானைக்கொல்லும்படை . 

( இ - ள் . ) எறியென்று - அடியென்று , எதிர்நிற்பாள் -எ 
திரே நிற்பவள், கூற்றம் -இயமனுக்கொப்பானவள்,சிறுகாலை - 
சிறுகாலை , அட்டில்- மடைப்பள்ளியில் , புகாதாள் - நுழையா 
தவள் , அரும்பிணி - அரியநோவுக்கொப்பானவள் , அட்டத் 
னை - சமைத்ததை ,உண்டி- உண்ணென்று , உதவாதாள் - கண 
வனுக்குக்கொடாதவள் , இல் -வீட்டில் , வாழ் -வாழ்கின்ற , 
பேய் -பேய்க் கொப்பானவள் , இம்மூவர் - இம்மூவரும் , கொ 
ண்டானை - கொண்டவனை , கொல்லும் - கொல்லுகின்ற, படை 
ஆயுதங்களுக்கொப்பாவார் . எ - று 

இ - ம் . அடியென்றெதிர்நிற்பவள் யமனுக் கொப்பான 
வள் காலையில் சமையல் வீட்டுட்புகாதவள் நோவுக்கொப் 
பானவள் சமைத்ததைக் கணவனுக்கிடாதவள் பேய்க்கொ 
ப்பானவள் , இம்மூவரும் ஆயுதங்களுக் கொப்பாவர் என்ப 
தாம் . மூவர் - எழுவாய் , ஒப்பர்- பயனிலை . 

(ங) 
கடியெனக்கேட்டுங்கடியான் வெடிபட 
வார்ப்பது கேட்டுமதுதெளியான் - பேர்த்துமோ 
ரிற்கொண்டினிதரூஉமேமுறுதலென்பவே 
கற்கொண்டெரியுந்தவறு. 

( இ - ள் ) கடிபென - இல்வாழ்க்கையைக் கடியென்று , 
கேட்டும் கேட்டும் , கடியான் - விடான் , வெடிபட சத்தமுண் 


210 


நாலடியார் 


டாக , ஆர்ப்பது - பிணப்பறையடிப்பதை கேட்டும் - கேட்டும் , 
அதுதெளியான் - அதையறியான் , பேர்த்தும் - மீளவும் , ஓர் - 
ஒரு ,இற்கொண்டு மனைவியைக்கொண்டு ,இனிது - இன்பமா 
க ,இரூஉம்- இருக்கும் , ஏமுறுதல் - மயங்குதலையுடையவனை , 
கற்கொண்டு - கல்லைக்கொண்டு, எறியும் - அடிக்கும் , தவறென் 
ய - குற்றஞ்செய்யும் வெறியனென்று சொல்லுவார் புலவர் 


என் றவாறு . 


- 


இ - ம் . இல்வாழ்க்கையை விட்டுவிடெனக்கேட்டும் வி 
டான் , பிணப்பறையடிப்பதைக் கேட்டுந்தெளியான் , மீண் 
டும் விவாகம்பண்ணி இல்வாழ்க்கையில் மயக்கமடையவ 
னைப் பித்தனென்று சொல்லுவர் பெரியோர்யென்பதாம் .அ 
றிவுடையோர் தோன்றாவெழுவாய் , என்ப- பயனிலை , ( ச ) 

தலையே தவமுயன்றுவாழ்தலொருவர்க் 
கிடையேயினியார் கட்டங்கல் கடைடயே 
புணராதென்றெண்ணிப்பொருணசையாற்றம்மை 
யுணரார்பின் சென் றுநிலை . 

( இ - ள் . ) ஒருவற்கு - ஒருவருக்கு , தவம் - தவத்திலே , மு 
யன்று - முயற்சி செய்து , வாழ்தல் -வாழுதல் , தலையே . உத்த 
மமே , இனியார்கள் -இனியமகளிடத்து தங்கல் - தங்கிவாழ் 
தல் , இடையே- மத்திமமே , புணராதென்று - பொருள் பொ 
ருந்தாதென்று , எண்ணி நினைத்து , பொருள் - திரவியத்தி 
ன் , நசையால் - இச்சையால் , தம்மை - தம்மை , உணரார் - அ 
றியாதார் , பின் சென்று - பின் போய் , நிலை- நிற்கின்ற நிலையா 
னது , கடையே- அதமமாம் . எ - று , 

இ - ம் . ஒருவர்க்குத் தவஞ்செய்து வாழ்தலுந்தமம் 
பெண்களிடத்து வாழ்தல் மத்திமம் பொருளாசையாற்பிற 
விடத்திற்சேவித்தல் அதமம் என்பதாம் . தலை -இடை- கடை 
எழுவாய் , வாழ்தல் - தங்கல் - நிலை - பயனிலை. 

( 5 ) 
கல்லாக்கழிப்பர் தலையாயார்கல்லவை 

வ்வாக்கழிப்பரிடைகள் - கடைக 
ளினிதுண்ணேமாரப்பெறேம்யாமென்னு 
முனிவினாற்கண்பாடிலர் . 


மூலமும் உரையும் . 


( இ - ள் .) தலையாயார் -உத்தமர்கள் , கல்லா- பல நூலைக் 
கற்று , கழிப்பர் - காலங்கழிப்பார்கள் , இடைகள் - மத்திமர் 
கள் , நல்லவை - நல்ல வுணவுகளை , துவ்வா-உண்டு , கழிப்பர் 
காலங்கழிப்பார்கள் , கடைகள் - அதமர்கள் , இனிது - இன்ப 
மாக , உண்ணேம் உண்டிலேம் , ஆர-நிறைய , பெறேம்-செல் 
வம்பெற்றிலேம் ,யாமென்னும் - யாமென்று நினைக்கும் , முனி 
வினால் வெறுப்பால் , கண்பாடிலர் - நித்திரை செய்யார்கள் . 
என்றவாறு . 

இ - ம் உத்தமர்கள் கற்றுப்பொழுது போக்குவார்கள் 
மத்திமர்கள் உண்டுபொழுது போக்குவார்கள் அதமர்பொ 
ருளில்லையென்று வெறுப்பாற் பொழுது போக்குவார்கள் 
என்பதாம் தலையாயார் இடைகள் கடைகள் - எழுவாய் , க 
ழிப்பர் - கழிப்பர் - இலர் - பயனிலை . 

( ச ) 
செந்நெல்லாலாய செழுமுளை மற்றுமச் 
செந்நெல்லேயாகிவிளைதலா - லர் 

- லந்நெல் 
வயனிறையக்காய்க்கும்வளவயலூர 
மகனறிவு தந்தையறிவ . 

( இ - ள் . ) செந்நெல்லால் - செந்நெல்லினால் , ஆய - உண் 
டாகிய , செழுமுளை - செழித்தமுளை , மற்றும் - பின்னும் , அச் 
செந்தெல்லே யாகி- அந்தச்செந்நெல்லேயாகி , விளை தலால் 
விளைகின்றதால் , அந்நெல் அந்தச் செந்நெல் , வயனிறைய - 
வயல் முழுவதும் , காய்க்கும் - காய்க்கும் , வளம் - வளப்பமு 
டைய , வயல் - கழனிசூழ்ந்த , ஊர- மருதனிலத்தையுடைய 
பாண்டியனே , தந்தையறிவு - பிதாவினறிவே , மகனறிவு - பின் 
ளையறிவு . எ - று . 

இ - ம் பாண்டியனே பிதாவுக்குள்ளவறிவே பிள்ளைக் 
கறிவாம் என்பதாம் . தந்தையறிவு - எழுவாய் , மகனறிவு - ப 
யனிலை . 

உடைப்பெருஞ்செல்வருஞ்சான்றோருங்கெட்டுப் 
புடைப்பெண்டீர் மக்களுங்கீழும் - பெருகிக் 
கடைக்காறலைக்கண்ணதாகிக்குடைக்கால்போற் 
கீழ்மேலாய்நிற்குமுலகு . 


உ உ உ 


நாலடியார் 


( இ - ள் . ) உடை - பொருளுடைய , பெருஞ்செல்வரும் - 
மிக்க செல்வரும் , சான்றோரும் - பெரியோரும் , கெட்டு - அழி 
ந்து , புடைப்பெண்டீர் - வைப்பாட்டிகளுடைய , மக்களும் 
பிள்ளைகளும் , கீழும் -கீழானவர்களும் , பெருகி பெருத்து , 
கடைக்கால் - கடைபிடித்தது , தலைக்கண்ணதாகி - முதலிடத் 
ததாகி , குடைக்கால்போல் - குடையினுடைய கால்போல , 
கீழ் - கீழானது , மேலாய்நிற்கும் மேலான தாய்நிற்கும் , உல 
கு - இவ்வுலகம் . எ - று . 

இ - ம் செல்வர்களும் பெரியோர்களுங் கெட்டு வைப் 
பாட்டி பிள்ளைகளுங் கீழ்மக்களும் பெருத்துக் குடையின் 
காலைப் போல முடியடியாகி அடிமுடியாகிக் கீழ்மேலாயிருக் 
கும் உலகு என்பதாம் . உலகு - எழுவாய் , நிற்கும் பயனிலை . 

இனியார் தந்நெஞ்சத்து நோயுரைப்பவந்தோய் 
தணியாதவுள்ளமுடையார் - மணிவரன்றி 
வீழுமருவிவிறன்மலைநன்னாட 
வாழ்வினவரைபாய்தனன்று. 


( இ - ள் ) மணிவரன்றி - மணிகளைவாரிக்கொண்டு , வீழு 
மருவி -விழுகின்றயாற்றையும் ,விறல் - பலம் பொருந்திய , மலை - 
மலையையும் , நன்னா - நல்ல நாட்டையுமுடைய பாண்டிய 
னே , இனியார் -இனியசிநேகிதர் , தம் - தம்முடைய , நெஞ்ச 
த்து - மனதுள் , நோய் - துன்பத்தை , உரைப்ப - சொல்ல , அந் 
நோய் - அத்துன்பத்தை , தணியாத - மாற்றாத , உள்ளமுடை 
யார் - மனமுடையவர், வாழ்வின் - வாழ்வதிலும் , வரைபாய் 
தல் - மலையிலேறிவீழ்தல் , நன்று - நல்லது . எ - று . 

இ -ம் . பாண்டியனே சிநேகர் துன்பத்தை நீக்காதவர் 
கள் வாழுகிறதிலு மலைமேலேறி வீழ்த்திறத்தலே நல்லது 
என்பதாம் . வரைபாய்தல் நல்- எழுவாய் , நன்று - பயனிலை . 

புதுப்புனலும் பூங்குழையார்நட்புமிரண்டும் 
விதுப்பறநாடின் வேறல்ல - புதுப்புனலு 
மாரியறவேயறுமேயவரன்பும் 
வாரியறவேயறும் . 


மூலமும் உரையும் . 


உ உக 


-ள் .) புதுப்புனலும் - புதுநீரும் , பூங்குழையார் - அழ 
கிய குண்டலத்தையுடையவரது , நட்பும் - சிநேகமும் , இர 
ண்டும் - இவ்விரண்டும் , விதுப்பற - மயக்கமற , நாடின் - ஆரா 
யில் , வேறல்ல வேறுபாடில்லை, புதுப்புனலும் புது நீரும் , 
மாரியறவே - 

வ - மழைநீங்கவே , அறும் - அற்றுப்போம் , அவர 
ன்பும் - அம்மாதரன்பும் , வாரியறவே - பொருள்வரவுநீங்கவே , 
அறும் - அற்றுப்போம் . எ -று . 

இ - ம். புதுவெள்ளமும் வேசையர் நட்பும் ஒன்றாகும் , 
மழையில்லாவிடில் புதுவெள்ளமில்லை பொருளில்லாவிடில் 
வேசையரன் பில்லை என்பதாம் . அன்பு எழுவாய் , அறும் 
பயனிலை 

( க ) 
பன்னெறி - முற்றிற்று . 


ங அ - ஆம் அதிகாரம் . பொதுமகளிர் . 


அஃதாவது யாவர்க்கும் பொதுவாகிய வேசையர் தன்மையைச் 

சொல்லுதலாம் . 
விளக்கொளியும் வேசையர்நட்புமிரண்டுந் 
துளக்கறாாடின் வேறல்ல- விளக்கொளியு 
நெய்யற்றகண்ணேயறு மேயவான்புங் 
கையற்ற கண்ணேயறும் . 

( இ - ள் . ) விளக்கொளியும் விளக்கினது பிரகாசமும் , 
வேசையர் நட்பும்-வேசையருடைய சிநேகமும் , இரண்டு 
ம்-இவ்விரண்டும் , துளக்கற - குற்றமற , நாடின் - ஆராயில் , 
வேறல்ல - வேறுபாடில்லை , நெய்யற்றகண்ணே - தைலம் வற் 
றியபொழுதே , விளக்கு . விளக்கினுடைய , ஒளியும் பிரகாச 
மும் , அறும் - அற்றுப்போம் , ( அதுபோல ) அவரன்பும் - அ 
வ்வேசையரன்பும் , கையற்றகண்ணே - கைப்பொருளற்ற 
பொழுதே , அறும் - அற்றுப்போம் எ - று . 

இ - ம் . தைலம் வற்றியபொழுது விளக்கினொளி யற்று 
ப்போம் ( அதுபோலக் ) கைப்பொருளற்ற பொழுதுவே 

வேசை 


உஉ ச 


நாலடியார் 


யர் நடபற்றுப்போம் என்பதாம் . நட்பு - எழுவாய் , அறும் - 
பயனிலை , ஏ - உம் - அசைகள் . 

( க ) 
அங்கோட்டகலல்குலாயிழையாணம்மொடு 
செங்கோடுபாய்து மேயென்றாண்மற்- செங்கோட்டின் 
மேற்காணமின்மையான் மேவாதொழிந்தாளே 
காற்கானோய் காட்டிக்கலுழ்ந்து , 

( இ - ள் .) அம் - அழகிய , கோடு - பக்கம் , அகவல் - அகன் 
ற , அல்குல் - அல்குலையுடைய , ஆய் - ஆய்ந்த , இழையாள் - 
ஆபரணங்களைத் தரித்தவள் , நம்மொடு - நம்முடன் , செங் 
கொடு -செவ்விய மலைச்சிகரத்தின் மேல் , பாய்தும் - ஏறிவிழு 
வோம் , என்றாள் என்று சொன்ன வள் , செங்கோட்டின் மே 
ல் - செவ்விய மலைச்சிகரத்தின் மேல் ஏறிவிழுதற்கு , காணம் - 
பொருள் , இன்மையால் - இல்லாமையால் , கால்- தன் கால்க 
ளுக்கு , கால் - வாதத்தினால் வரும் , நோய் -நோயை , காட்டி . 
காண்பித்து , கலுழ்ந்து - அழுது , மேவாது -உடன் வராது , ஒ 
ழிந்தாள்- நீங்கினாள் எ - று 

இ.ம். அழகிய அல்குலையுடையவள் நம்முடன் மலை 
மேலேறி விழுவோமென்று சொன்னாள் . பொருளில்லாமை 
யால் மலைமேலேறி விழுதற்கு நம்முடன் வாராதிருந்தாள் 
என்பதாம் . ஆயிழையாள் - எழுவாய் , ஒழிந்தாள் - பயனிலை , 
ஏ - மன் - அசை . 

(உ ) 
அங்கண் விசும்பினமரர்தொழப்படுஞ் 
செங்கண்மாலாயினுமாகமற் - றங்கைக் 
கொடுப்பதொன்றில்லாரைக்கொய்தளிரன்னார் 
விடுப்பர் தங்கையாற்றொழுது . 

( இ - ள் ) கொய் - கொய்யும் , தளிரன்னார் - தளிர்போலு 
மேனியையுடைய வேசையர் , அம் - அழகிய , கண் - இடமக 
ன்ற , விசும்பின் -சுவர்க்கத்தில் , அமார் - தேவர்களால் , தொ 
ழப்படும் -வணங்கப்படும் , செங்கண் -சிவந்த கண்களையுடை 
ய , மாலாயினும்- இந்திரனாகிலும் , ஆக - ஆகக்கடவது , தங் 
கை - தமது கையில் , கொடுப்பது கொடுப்பதற்கு , ஒன்று 
ஒருபொருளும் , இல்லாரை - இல்லாதவரை , தங்கையாத் 


மூலமும் -உரையும் . உ உடு 
றொழுது - தங்கையாற் கும்பிட்டு, விடுப்பர் - விட்டுவிடுவர் .. 
என்றவாறு . 

இ - ம் . வேசையர்கள் இந்திரனாகிலும் கைப்பொருளில் 
லாரை விட்டுவிடுவர் என்பதாம் . தளிரன்னார்- எழுவாய் , வி 
டுப்பர் - பயனிலை , இல்லாரை - செயப்படுபொருள் , மன் - ஒழி 


பிசை . 


--காண 


ஆணமினெஞ்சத்தணிநீலக்கண்ணார்க்குக் 
காணமில்லாதார்கடுவனையர் - 
செக்கூர்ந்து கொண்டாருஞ்செய்தபொருளுடையா 
ரக்காரமன்னாரவர்க்கு . 

( இ - ள் . ) ஆணம்- அன்பு, இல் - இல்லாத , நெஞ்சத்து . 
மனதையும் , அணி - அழகிய , நீலம் - நீலோற்பலம்போலும் ,, 
கண்ணார்க்கு - கண்களையுமுடைய வேசையர்க்கு , காணம் - 
பொருள் , இல்லாதார் - இல்லாதவர்கள் , கடுவனையர் - விஷத் 
துக்கொப்பானவர் , காணவே - யாருங்காண , செக்கு -செக் 
சை , ஊர்ந்து - செலுத்தி , கொண்டாரும் கொண்டவரும் , 
செய்த - தேடிய , பொருளுடையார் - திரவியமுடையவர் , அவ 
ர்க்கு - அவ்வேசையர்க்கு , அக்காரமன்னார் - சருக்கரைக் 
கொப்பாவார் . எ - று . 

இ - ம் , வேசையர்க்குப் பொருளில்லாதார் விஷத்துக் 
கொப்பாவார் . பொருளுள்ளவர் அசுத்தராகிலும் அவ்வே 
சையர்க்குச் சருக்கரைக்கொப்பாவார் என்பதாம் . இல்லா 
ர் -எழுவாய் , அனையர் - பயனிலை , கடு - செயப்படுபொருள் ,உ 
டையார் - எழுவாய் , அன்னார்- பயனிலை , அக்காரம் - செயப்ப 
டுபொருள். 

(ச ) 
பாம்பிற்கொருதலை காட்டியொருதலை 
தேம்படுதெண்கயத்து மீன் காட்டு - மாங்கு 
மலங்கன்ன செய்கைமகளிர்தோள் சேர்வார் 
விலங்கன்னவெள்ளறிவினார் . 

( இ - ள் . ) விலங்கன்ன - மிருகங்களையொத்த , வெள்ளறி 
வினார் - வெள்ளறிவுடையார் , பாம்பிற்கு - பாம்பிற்கு , ஒருத 
கை ஒருதலையை , காட்டி காண்பித்து , ஒருதலை - மற்றொருத 


நாலடியார் 


லையை , தேம்படு தேனுண்டாகு மலர்பொருந்திய , தெண் - 
தெளித்த , கயத்து - தடாகத்தில் , மீன் - மீனுக்கு, காட்டும் - 
காண்பிக்கும் , மலங்கன்ன - விலாங்கு மீனையொத்த , செய்கை - 
செய்கையினையுடைய , மகளிர் - வேசையர் , தோள் - தோள் 
களை , சேர்வார் - அணைவார் . எ - று 

இ - ம் . அறிவில்லார் விலாங்கு மீனுக்கொப்பாகிய செ 
ய்கையையுடைய வேசையரைச் சேர்வார்கள் என்பதாம் . 
வெள்ளறிவினார்- எழுவாய் , சேர்வர் - பயனிலை . தோள் - செய 
ப்படுபொருள் , ஆங்கு - அசை . 

(ரு ) 
பொத்த நூற்கல்லும்புணர்பிரியாவன்றிலும் போ 
னித்தலுநம்மைப்பிரியலமென் - றுரைத்த 
பொற்றொடியும் போர்த்தகர்க்கோடானாணன்னெஞ்சே 
நிற்றியோபோதியோ . 

( இ -ள் . ) நன்னெஞ்சே- நல்லமனமே , நூல் - நூலிற்கோ 
க்கப்பட்ட , பொத்த- துளைத்த , கல்லும் - மணிகளும் , புணர் 
பிரியா - இணை பிரியாத , அன்றிலும் போல்-அன்றிற்பறவையு 
ம்போல , நித்தலும் - எந்நாளும் , நம்மை - நம்மை , பிரிய லமெ 
ன்று - பிரியோமென்று , உரைத்த சொன்ன , பொற்றொடியு 
ம் - பொன்வளையலையுடைய வேசையும் , போர்த்தகர் - போர் 
செய்யு மாட்டுக்கடாவின் , கோடாயினாள் - கொம்பு போலா 
யினாள் , நீநிற்றியோ- என்னிடத்துநிற்கிறாயோ , போதியோ- 
அவளிடத்திற் போகிறாயோ . எ - று . 

இ - ம் மனமே மணியும் நூலும் போலும் , ஆணன்றிலு 
ம் பெண்ணன்றிலும் போலும் எந்நாளு நம்மைப் பிரியோமெ 
ன்று சொன்ன வேசையும் பகையானாள் நீ என்னிடத்திரு 
க்கிறாயோ அவளிடத்திற் போகிறாயோ என்பதாம் . நீ - எழு 
வாய் , நிற்றியோ போதியோ- பயனிலை . 

ஆமாபோனக்கியவர்கைப்பொருள் கொண்டு 
சேமாபோற்குப்பு மா உஞ்சில்லைக் - கணன் 

கணன்பினை 
யேமாந்தெமக்கென்றிருந்தார் பெறுபவே 
தாமாம்பலரானகை . 


( சு ) 


உஉ எ 


மூலமும் உரையும் . 
( இ - ள் . ) ஆமாபோல் - காட்டுப்பசுவைப்போல , நக்கி - இ 
ன் புறநக்கி , அவர்கை - அவர்கையிலிருக்கும் , பொருள்கொ 
ண்டு - பொருளைக்கைக்கொண்டு , சேமாபோல- இடபமாகிய 
மிருகம்போல, குப்பு மாஉம்- குதித்தோடும் , சில்லைக்கண் - கா 
மியாகிய வேசையிடத்து , அன்பினை - அன்பை, ஏமாந்து . 
மெய்யென்றேமாந்து , எமதென்றிருந்தார் - எம்முடையதெ 
ன்றிருந்தவர் , தாம் - தாங்கள் , பலரால்- அனேகரால் ,நகை 
இகழ்ச்சியை , பெறுப - பெறுவார்கள் . எ - று . 

இ - ம் . காட்டுப்பசுவைப்போல இன்புறநக்கிப்பொரு 
ளைக் கைக்கொள்ளும் வேசையரன்பை மெய்யென்றிருந்த 
வர்பலராலிகழ்ச்சி பெறுவர் என்பதாம் . இருந்தவர்.எழுவா 
ய் ,பெறுப -பயனிலை, நகை -செயப்படுபொருள் , ஆம்- அசை . 

ஏமாந்த போழ்தினினியார் போன்றின்னாராய்த் 
தாமார்ந்தபோதேதகர்க்கோடா - மானோக்கிற் 
றந்நெறிப்பெண்டிர் தடமுலை சேராரே 
செந்நெறிச் சேர்துமென்பார் . 

( இ - ள் . ) செந்நெறி -செவ்வையான வழியில் , சேர்துமெ 
ன்பார் - அடைவோமென்று சொல்லுவோர் , ஏமாந்தபோழ் 
தின் - காமுகர்பொரு ளே மாந்தகாலத்து , இனியார் போன் 
று- அவர்க்கின் பமுடையார் போலாகி , தாமார்ந்தபோதே 
அவர்பொருளில்லா திச்சித்த காலத்து , இன்னாராய் -சத்து 
ருவாய் , தகர்க்கோடாம் - ஆட்டுக்கடாவின் கொம்பு போலா 
கும் , மானோக்கின் - மான் போலும் பார்வையுடைய , தந்நெறி - 
தமது கள்ளவழியிலிருக்கும் , பெண்டிர்- வேசையர்களுடை 
ய , தடமுலை - பருத்த முலையினிடத்து , சேரார்- அனையார் . 
என்றவாறு 

இ - ம் . நல்வழிச்சேர்வோ மென்பவர்கள் காமுகர்பொ 
ருள் கொடுக்குங்காலத்து நேசமாகவும் , கொடாக்காலத் 
துப் பகையாகவு மிருக்கும் வேசையரைச் சேரார்கள்என் 
பதாம் . என்பர் - எழுவாய் , சேரார் - பயனிலை , முலை - செயப்ப 
பொருள் , ஏ - அசை . 

( அ ) 


உஉ அ 


நாலடியார் 


ஊறுசெய்நெஞ்சந்தம்முள்ளடக்கியொண்ணுதலார் 
தேறமொழிந்தமொழிகேட்டுத் - தேறி 
எமரென்று கொள்வாருங்கொள்பவேயார்க்குந் 
தமரல்லர் தம்முடம்பினார் . 

( இ - ள் . ) ஒண்ணுதலார் - ஒளிபொருந்திய நெற்றியை 
யுடையவர் , ஊறு - வருத்தம், செய் - செய்யும் , நெஞ்சம் - மன 
தை , தம்முள்ளடக்கி -தங்களுக்குள்ளடக்கி , தேற -தெளிய , 
மொழிந்த சொன்ன , மொழி - சொல்லை , கேட்டு கேட்டு , தே 
றி - அறிந்து , எமரென்று - எம்முடையவரென்று , கொள்வா 
ரும் - கொள்பவரும் , கொள்ப - கொள்ளுவர் , யார்க்கும் - எவ 
ர்க்கும் , தமரல்லர் -சுற்றத்தாரல்லர் , தம்முடம்பினார் - தம்மு 
டம்பைத் தமக்காக வுடையவர் . எ - று . 

இ - ம் . வேசையர் சொன்ன சொல்லைக் கேட்டு அவர்க 
ளைத் தம்முடையவரென்று கொள்பவர் யாவர்க்குஞ் சிதே 
கரல்லர் தம்முடம்பைத் தமக்காகவுடையவர் என்பதாம் . 
தம்முடம்பினார் - எழுவாய் , தமால்லர் - பயனிலை , ஏ - அசை . 

உள்ளமொருவனுழையதாவொண்ணுதலார் 
கள்ளத்தாற்செய்யுங்கருத்தெல்லாக --- தெள்ளி 
யறிந்துவிடத்துமறியாராம்பாவஞ் 
செறிந்தவுடம்பினவர். 

( இ - ள் .) ஒள் - ஒள்ளிய , நுதலார் நெற்றியை யுடைய 
வேசையர் , உள்ளம் - தமதுள்ளம் , ஒருவன் - ஒருவன் , உதை 
யதா - இடமாக , கள்ளத்தால் - களவால் , செய்யும் செய்யும் , 
கருத்தெல்லாம் - நினைவெல்லாம் , தெள்ளி - ஆராய்ந்து , அ 
றிந்தவிடத்தும் - அறிந்தவிடத்தும் , பாவம் - தீவினை , செறி 
ந்த - நெருங்கிய , உடம்பினவர் -உடம்பினையுடையார் , அறி 
யார் - அறியாதவராவார். எ- று . 

-ம் பாவிகள் வேசையர் மனதையறிந்து மறியாதவ 
ராம் என்பதாம் . உடம்பினவர் - எழுவாய் , அறியார் - பயனி 
ஆ , ஆம்- அசை . 

(க ) 
பொபாதுமகளிர் - முற்றிற்று . 


உஉக 


மூலமும் உரையும் . 
கூ - ஆம் அதிகாரம் . கற்புடை மகளிர் 


அஃதாவது கற்புள்ளமாதர் தன்மையைச் சொல்லுதலாம் . 
அரும்பெறற்கற்பினயிராணியன்ன 
பெரும்பெயர்ப்பெண்டிரெனினும் - விரும்பிப் 
பெறுநசையாற்பின்னிற்பாரின்மையேபேணு 
நறுநுதலாணன்மைத் துணை . 

( இ - ள் . ) அரும்பெறல் - பெறுதற்கரிய , கற்பின் - கற்பு 
டைய , அயிராணியன்ன-இந்திராணிக்கொப்பான ,பெரும் . 
பெரிய , பெயர் -பெயரையுடைய , பெண்டிரெனினும் - மனை 
வியாகிலும் , விரும்பி - இச்சித்து , பெறும் - அநுபவிக்கப்பெ 
ற்ற , நசையால் - இச்சையால் , பின்னிற்பார் - தன்னழகைக்க 
ண்டு பின்னிற்பவர் , இன்மையே - இல்லாமையையே , பேனு 
ம் - பாதுகாக்கும் , நறு நுதலாள் - பரிமளநெற்றியையுடையா 
ள் , நன்மை - நாயகனுடைய நன்மைக்கு , துணை- துணையாவா 


ள். எ - று . 


இ - ம் இந்திராணிக்கொப்பான செல்வமுள்ள வளானா 
லும் தன்னைப்பிறரிச்சியாதிருக்க வலங்காரஞ் செய்யா திரு 
ப்பவளே கற்புடையவள் என்பதாம் . ஈறுநுதலாள் - எழு 
வாய் , துணை - பயனிலை . 

( க ) 
குடநீரட்டுண்ணுமிடுக்கட்பொழுது 
கடனீரறவுண்ணுக்கேளிர் - வரினுங் 
கடனீர்மைகையறாக்கொள்ளுமடமொழி 
மாதர்மனையாட்சியாள் . 

( இ - ள் . ) குடநீர் - ஒருகுடநீரால் , அட்டு - சமைத்து , 
உண்ணும் புசிக்கும் , இடுக்கட்பொழுதும் தரித்திர காலத் 
தும் , கடல்- கடலின் , நீர் -நீரை , அற - முற்றாக , உண்ணும் - 
உண்ணும் , கேளிர் - இனத்தார் , வரினும் வந்தாலும் , சட 
னீர்மை - செய்கடமைக்குணங்களை , கையறா - ஒழுக்கவழி 
யாக ,கொள்ளும் கொண்டிருக்கும் , மடமொழி - மென்சொல் 
லையுடைய , மா தர் - மாதர் , மனை -மனை வாழ்க்கைக்குத்தக்க , 
மாட்சியாள் -பெருமைபையுடையார் . எ - று ,. 

20 


உகய 


நாலடியார் 


இ - ம் . ஒருகுட நீரிற்சமைத்துண்ணும் வறுமைக்காலத் 
துக்குங்கடனீரை முற்றாகக்குடிக்குஞ் சுற்றத்தார் வந்தாலு 
ஞ்செய்கடமையைக் கொண்டிருப்பவளே இல்வாழ்க்கைக்கு 
ரிய மனையவளாம் என்பதாம் . மாதர் - எழுவாய் , மாட்சி 
யாள் -பயனிலை , மாது என்னுஞ்சொல் மாதர் என நின்றது . 

நாலாறுமாறாய் நனிசிறிதாயெப்புறனு 
பேலாறுமேலுறைசோரினு - மேலாய 
வல்லாளாய்வாழுமூர் தற்புகழுமாண்கற்பி 
னில்லாளமர்ந்ததேயில் . 

( இ -ள் . ) நாலாறும் - நாலுதிக்கும் , ஆறாய் - வழியாய் , 
நனி - மிகவும் , சிறிதாய் -சிறியதாய் , எப்புறனும் - எவ்விடத் 
தும் , மேலாது - மேல்வழியாய் , மேல் - தம்மேல் , உறை - மழை 
நீர் , சோரினும் - சொரிந்தாலும் , மேலாய - மேலாகிய தருமங் 
கள் செய்ய , வல்லாளாய் - வலிமையுடையவளாய் , வாழும் - 
தான் வாழும் , ஊர் -ஊரார் , தற்புகழும் - தன்னைப்புகழும் ,, 
மாண் - பெருமை பொருந்திய , கற்பின் - கற்புடைய , இல்லாள் - 
படனை யாள், அமர்ந்ததே - பொருந்தியதே , இல் - மனையா 
கும் . எ - று . 

இ - ம் . வறுமையிலுந் தருமஞ்செய்யு மனமுடையவள் 
வாழ்ந்திருப்பதே வீடாகும் என்பதாம் . அமர்ந்தது - எழு 
வாய் , இல் பயனிலை . 

( ங ) 
கட்கினியாள் காதலன் காதல் வகைபுனைவா 

டையாளூர்நாணியல்பி 

றிந்தூடியினிதிலுணரு 
மடமொழிமாதராள் பெண் . 

( இ - ள் .) கட்கு - கண்ணுக்கு ,இனியாள் -இனியவளாய் , 
காதலன் -நாயகன் , காதல்வகை - இச்சிக்கத்தக்கவைகளை , 
புனைவாள் - அலங்கரிப்பவளாய் , உட்குடையாள் - அஞ்சத்த 
க்கவளாய் , ஊர் - 

ஊரார்க்கு , நாண் - நாணத்தக்க , இயல் 
பினாள் - குணமுடையவளாய் , உட்கி -நாயகனுக்குப் பயந்து , 
இடனறிந்து -சமயமறிந்து , ஊடி- பிணங்கி , இனிதின் - இன் 
பத்துடன் , உணரும் -புணர்தலையறியும் , மடமொழி - மெல் 


ளுட்குடை 
யிடன 


மூலமும் உரையும் . 
லியசொல்லுடைய , மாதராள் - மா தானவள் , பெண் கற்பு 
டைப்பெண்ணாவாள் . எ - று . 

இ ம் , கண்ணிற்கினியவளாய் நாயகனுக்கு உவந்தவ 
ளாய் ஊரார் மதிக்கத்தக்கவளா யிருப்பவளே கற்புடைய 
வள் என்பதாம் . மாதராள் - எழுவாய் , பெண் பயனிலை . ( ச ) 

குலமகள் விலைமகளைப் பழித்தல் கூறுகின்றது . 
எஞ்ஞான்றுமெங்கணவரெந்தோண்மேற்சேர்ந்தெழினு 
மஞ்ஞான்று கண்டேம்போனாணு துமா - லெஞ்ஞான்று 
மென்னைகெழீஇயினர் கொல்லோபொருணசையாற் 
பன் மார்புசேர்ந்தொழுகுவார் . 

( இ - ள் . ) எஞ்ஞான்றும் - எந்நாளும் , எங்கணவர் - எம்மு 
டைய நாயகர் , எந்தோண்மேல் - எம்முடைய தோள்களின் 
மேல் , சேர்ந்தெழினும் சேர்ந்தெழுந்தாலும் , அஞ்ஞான்று - 
விவாகஞ்செய்தவந்தாள் , கண்டேம்போல - யாம்கண்டாற் 
போல,நாணுதும் வெட்கத்தையுடையோம் ,எஞ்ஞான்றும் 
எந்நாளும் , பொருள் பொருளின் , நசையால் - இச்சையால் , 
பன்மார்பு - பலருடைய மார்புகளை , சேர்ந்தொழுகுபார் 
சேர்ந்து நடப்பவர் , என்ன கெழீ இயினர் கொல்லோ - என்ன 
வாகத் தழுவினார்களோ, எ - று . 

இ - ம் . எங்களு மென்கணவனைத்தழுவினும் விவாகஞ் 
செய்த நாளிற் றழுவினாற்போல நாணமடைகிறேன் பொரு 
ளிச்சையால் எநநாளும் பல பேரைச் சேர்பவர்க ளெப்படி 
த்தழுவினார்களோ என்றாள் என்பதாம் ஒழுகுவார் எழு 
வாய் , என்ன கொல்லோ - பயனிலை , ஆல் - அசை 

உள்ளத் துணர்வுடையானோதிய ச லற்றால் 
வள்ளன்மைபூண்டான்கெணாண்பொரு- டெள்ளிய 
வாண்மகன்கைலையில் வாளனைத்தரோ 
நாணுடையாள் பெற்ற கலம் 

( இ - ள் . ) உள்ளத்து - இதயத்து , உணர்வுடையான் - 
அறிவுடையவன் , ஓதிய நூலற்று - கற்ற நூற்பயன் போலும் , 
வள்ளன்மை கொடுக்குத் தன்மை , பூண்டான் கண் - கொண் 
டவனிடத்து , ஒண்பொருள் - ஒள்ளியபொருளும் பயன்படு 


உக உ 


நாலடியார் 


அசைகள் . 


ம் , தெள்ளிய - தெளிந்த , ஆண்மகன் கையில் - ஆண்மகன்கை 
யில் , அயில்வாள் - கூரியவாள் , அனைத்து - ஒப்பாகும் , நாணு 
டையாள் நாணமுடையவள் , பெற்ற நலம் - பெற்றிருக்கின்ற 
கற்பின லம் எ - று , 

இ - ம் . அறிவுடையோன் கற்றகல்வி பயன்படுதல் போ 
லும் கொடுப்பவன்கையிற் பொருள் பயன்படும் , நாணமு 
டையவள் பெற்ற கற்புச்சுத்தவீரன் கைவாள் போலும் என் 
பதாம் . நலம் - எழுவாய் , அனைத்து - பயனிலை , ஆல் அரோ 

( சு ) 
தலைவி தோழிக்குச் சொல்லியது . 
கருங்கொள்ளுஞ்செங்கொள்ளுந் தூணிப்பதக்கென் 
றொருங்கொப்பக்கொண்டானமூர - னொருங்கொவ்வா 
நன்னுதலார்த்தோய்ந்தவரைமார்பநீராடா 
தென்னையுந்தோயவரும் . 

( இ - ள் . ) ஊரன் - தலைவன் , ஒருங்கொவ்வா- முற்றுமொ 
வ்வாத , நன்னுதலார் நல்ல நெற்றிபையுடையாரை , தோய் 
ந்த - சேர்ந்த , வரைமார்பும் மலைபோலுமார்பும் , நீராடாது - 
நீரிலே முழுகாது , என்னையும் - என்னையும் , தோயவரும் - சே 
ரவருவான் , ! இஃதெதுபோலெனில் ) கருங்கொள்ளும் - 
கறுத்தகொள்ளையும் , செங்கொள்ளும் -சிவத்த கொள்ளையும் , 
தூணிப்பதக்கென்று பணத்துக்கு தூணிப்பதக்கென்று , 
ஒருங்கொப்ப சரியொக்க , கொண்டானாம் - கொண்டான் 
போலாகும் . எ.று. 

இ - ம் . என்னாயகன் பலமாதரைச் சேர்ந்து நீராடாது 
என்னைச் சேரவருவான் இஃதெதுபோலெனில் ஒருவன் க 
ருங்கொள்ளையுஞ் செங்கொள்ளையும் பணத்துக்குத் தூணி 
ப்பதக்கென்று கொண்டான் போலும் என்பதாம் . ஊரன் - 
எழுவாய் , வரும் பயனிலை . 

( எ ) 
தலைவி பாணனுக்குச் சொல்லியது 
கொடியவைகூறாதிபாணநீகூறி 
னடிபையவிட்டொதுங்கிச்சென்று-- துடியி 
னிடக்கண்ணணையம்யாமூரற்கதனால் 
வலக்கண்ணனையார்க்குரை. 


மூலமும் உரையும் . 


உக . 


( இ - ள் . ) பாண - பாணனே , கொடியவை - கொடிய சொ 
ற்களை , கூறாதி - சொல்லாதே , நீ கூறின் - நீ சொல்லில் , யாம் . 
நாம் , ஊாற்கு- நாயகனுக்கு , துடியின் - உடுக்கையின் , இடக் 
கண்-இடதுபக்கத்தை , அனையம் - ஒப்பானோம் , அதனால் . 
அதேைல , அடி- அடியை , பைய -மெள்ள , இட்டு வைத்து . 
ஒதுங்கி பதுங்கி, சென்று போய் , வலக்கண் - அவ்வுடுக்கை 
யின் வலப்பக்கத்தை , அனையார்க்கு - ஒப்பானவர்க்கு , உரை - 
சொல்வாயாக . எ - று . 

இ - ம் , பாணனே கொடிய சொற்களைச் சொல்லாதே நீ 
சொல்லில் எமது நாயகனுக்கு குடுக்கையி னிட துபக்கத் 
தை யொப்பானேன் அதனால் உடுக்கையின் வலது பக்கத் 
தை பொப்பான வருக்குச் சொல்வாயாக என்பதாம் நீ 
எழுவாய் , உரை - பயனிலை . 

( அ ) 
தலைவி பாங்கிக்குச் சொல்லியது . 
சாய்ப்பறிக்கநீர் திகழுந்தன்வயலூரன் மீ 
தீப்பறக்கநொந்தேனும் யானேமற் - றீப்பறக்கத் 
தாக்கி முலை பொருத்தண்சாந்தணியகல 
நோக்கியிருந்தேனும்யான் . 

( இ - ள் . ) சாய்ப்பறிக்க கோரையைப் பிடுங்க , நீர் திக 
மும் - நீர் விளக்கும் , தண்வ பல் - குளிர்ந்த வயலையு டைய , 
ஊரன் மீது -நாயகன் மேல், ஈ.பறக்க ஈயான துபறக்க , கொங் 
தேனும் - நொந்தவளும் , யானே - நானே , தீ - தீப்பொறி , பற 
க்க - பறக்க , முலை வேசையர்முலையால் , தாக்கி - மோதி , 
பொருத - போர் செய்த , தண்சாந்து -குளிர்ந்த சந்தனத்தை , 
அணியகலம்- அணிந்த மார்மை , நோக்கி பார்த்து , இருக 
தேனும்-இருந்தவளும் , யான் நானே . எ - று . 

இ - ம் . எமது நாபகன் மேலே ஈப்பறக்க நொந்தவளும் 
நானே என்பதாம் . யான் எழுவாய் , நொந்தேன் - பயனிலை , 
யான் - எழுவாய் , இருந்தேன்-பயனிலை, மன் - அசை . 

தலைவி பாணனுக்குச் சொல்லியது 
அரும்பவிழ்தாரினானெம்மருளுமென்று 
பெரும் பொய்யுரையாதிபாண - கரும்பின் 


நாலடியார் 


கடைக்கண்ணனைய நாமூரற்கதனா 
லிடைக்கண்ணனையார்க்குரை. 

( இ - ள் ) பாண - பாணனே , அரும்பவிழ் - முகைவிரிந்த , 
தாரினான் - மாலையையுடையவன் , எம்மருளுமென்று - எமக்க 
ருள் செய்வானென்று , பெரும் பொய் - பெரியபொய்யை , 
உரையாதி - சொல்லாதே , நாம் - நாம் , ஊரற்கு- நாயகனுக்கு , 
கரும்பின்-கரும்பினது , கடைக்கண் - கடையிடத்தை , அனை 
யம் - ஒப்பானோம் , அதனால்- அதனால் , இடைக்கண் - க 

கரும்பி 
னடுவிடத்தை , அனையார்க்கு ஒப்பானவர்க்கு, உரை - சொ 
ல்வாயாக . எ - று 

இ - ம் . பாணனே நாயகனருள் செய்வானென்று பொய் 
சொல்லாதே , நாயகனுக்கு நாம்கரும்பின் கடையிடத்தை 
ஒப்பானோம் அதனாலே கரும்பினடுவிடத்தை யொப்பான 
வர்க்குச் சொல்வாயாக என்பதாம் . நீ -எழுவாய் , 
பயனிலை 

கற்புடை மகளிர் - முற்றிற்று . 


உரை . 


( 40 ) 


இரண்டாவது , பொருட்பால் - முற்றிற்று . 


மூலமும் உரையும் . 
ங . காமத்துப்பால் . 


அஃதாவது காமத்தின் பகுதியைச் சொல்லுதலாம் . 


சய - ஆம் அதிகாரம் . காமநுதலியல் 


அஃதாவது காமத்தன்மையைச் சொல்லுதலாம் . 
தலைமகற்கு வாய்நேர்ந்த தோழி தலைமகள் 

புலவி நீங்கச் சொல்லியது . 
முயங்காக்காற்பாயும் பசலை மற்றாடி 
யுயங்காக்காலுப்பின்றாங்காமம்- வயங்கோத 
நில்லாத்திரையலைக்கு நீள் கழித்தண் சேர்ப்ப 
புல்லாப்புலப்பதோராறு . 

( இ - ள் .) வயங்கும் - பிரகாசிக்கும் , ஓதம் - கடலோசை , 
நில்லா நில்லாமல் , திரை - அலைகள் , அலைக்கும் - அலைக்கின்ற 
நீள் - நீண்ட , கழி - கழிபொருந்திய , தண் குளிர்ந்த , சேர் 
ப்ப - கரையையுடைய பாண்டியனே , முயங்காக்கால் - புண 
ராவிடில் , பசலை- தேமல் , பாயும் மெய்யிலுண்டாம் , ஊடி - 
பிணங்கி , உயங்காக்கால்- வருந்தாவிடில் , காமம் -காமமான 
து , உப்பு.இன்பம் , இன்றாம் இல்லை பாம் , புல்லா - கூடி , 
புலப்பது - பிணங்குவது , ஓராறு - ஒருவழியின்பமாம் . எ - று . 

இ- ம் . பாண்டியனே புணராவிட்டாற் றேமலுண்டா 
கும் பிணங்கிச் சேராவிடிலின்ப மிலலை சேர்ந்து பிணங்குத் 
லொருவழியின்பம் என்பதாம் . பசலை- காமம் - எழுவாய் , பா 
யும் உப்பின்றாம்.பயனிலை . 

( க ) 
பருவங்கண்டாற்றாளாகிய தலைவி தோழிக்குரைத்தது . 
தம்மமாகாதலர் தார்சூழணியகலம் 
விம்மமுயங்குந் துணையில்லார்க் - கிம்மெனப் 
பெய்யவெழிலி முழங்குந்திசையெல்லா 
நெய்தலறைந் தன்ன நீர்த்து 

( இ - ள். ) தம் - தம்மால் , அமர் - இச்சிக்கப்பட்ட , கா த 
லர் நாயகரது , தார்சூழ் - மாலை சூழ்ந்த , அணியகலம் - அழ 


உஙசு 


நாலடியார் 


று 


கியமார்பை , விம்ம - அழுந்த, முயங்கும் . தழுவும் , துணை 
யில்லார்க்கு துணையில்லாதவர்க்கு , இம்மென - இம்மென்னு 
மோசையாய் , பெய்ய பொழிய, எழிலி- மேகம் , முழங்கும் - 
சாத்திக்கும் , திசையெல்லாம் - திக்கெல்லாம் , நெய்தல் - நெய் 
தற்பறை, அறைந் தன்ன - அறைந்தாற்போலும், நீர்த்து 
குணமுடையது எ - 

இ - ம் . தோழியே நாயகர் மார்பையணையுந் தொழிலில் 
லா தவர்க்கு மேகஞ்சத்திக்குந் திசையெல்லாம் சாப்பறை 
யடித்தாற் போலும் என்பதாம் . முழக்கம் - எழுவாய் , நீர்த் 
து -பயனிலை , இம்மெனல் - ஓசைக்குறிப்பு . 
தலைமகன் செலவுடன் படாமையைத் தலைமகற்குத் 

தோழி சொல்லியது 
கம்மஞ்செய்மாக்கள் கருவியொடுக்கிய 
மம்மர்கொண்மாலைமலராய்ந்து- பூத்தொடுப்பாள் 
கைம்மாலையிட்டுக்கலுழ்ந்தாடுணையில்லார்க் 
கிம்மாலையென்செய்வதென்று . 

( இ - ள் ) கம்மம் - தொழில் , செய்- செய்யும் , மாக்கள் - 
மக்கள் , கருவி-தம்முடையகருவிகளை , ஒடுக்கிய- அடக்கிய , 
மம்மர் - மயக்கம் , கொள்- கொண்டிருக்கிற , மாலை- மாலைக்கா 
லத்து , மலர் - மலரை , ஆய்ந்து - தெரிந்து , பூ - பூவை , தொடுப் 
பாள் - தொடுக்குமவள் , துணை - துணை வரை , இல்லார்க்கு - 
இல்லாதவர்க்கு , இம்மாலை - இம்மாலையானது , என் - என்ன 
பயன் , செய்வதென்று - செய்குவதென்று , கை - கையிலிருக் 
கின்ற , மாலை - மாலையை , இட்டு போட்டு , கலுழ்ந்தாள்- அழு 
தாள் . எ - று . 

இம் . தலைவனே மாலைக்காலத்திலே பூத்தொடுத்ததலை 
வியானவள் நாயகனில்லாதவர்க்கு இம்மாலை யென்ன செய் 
வதென்று கைம்மாலையைப் போட்டழுதான் என்பதாம் . 
தொடுப்பாள் - எழுவாய் , கலுழ்ந்தாள் - பயனிலை . 
வினைமுற்றி மீண்ட தலைமகன் பாகன் கேட்பச் சொல்லியது . 
செல்சுடர்நோக்கிச்சிதரரிக்கண்கொண்டநீர் 
மெல்விர லூழ்தெரியாவிம்மித்தன்- மெல்விரவி 
னாள் வைத்துதற்குற்றமெண்ணுங்கொலச்தோதன் 
றோள் வைத்தணை மேற்கிடந்து . 


மூலமும் உரையும் . 


-று . 


( இ - ள் . ) செல் - படுகின்ற , சுடர் - சூரியனை , நோக்கி - பா 
ர்த்து , சிதர் -சிந்திய , அரி - செவ்வரிபரந்த , கண் - கண்கள் , 
கொண்ட கொண்டிருக்கிற , நீர் -நீரை , மெல் - மெல்லிய, விர 
ல் - விரலால் , ஊழ் - முறைமுறையாக, தெரியா - வாங்கித்தெ 
ரித்து , விம்மி - அழுது , தன் - தன்னுடைய , மெல் மெல்லிய , 
விரலின் - விரலால் , நாள் - நாம் பிரிந்த ) நாள்களை , வைத்து 
வைத்தெண்ணி , அணைமேல - அணைமேலே , தன் - தனது , 
தோள் - தோளை , வைத்து வைத்து , கிடந்து படுத்து , அந் 
தோ - ஐயோ , நம்- நம்முடைய , குற்றம் குற்றங்களை , எண் 
ணுங்கொல் - நினைப்பாளோ . எ - 

இ - ம் . பாகனே தலைவியானவள் நாம் பிரிந்து வந்த நா 
ள்களையெண்ணிக் கண்ணீர்விட்டு அழுவாளோ என்றான் 
என்பதாம் . தலைவி - எழுவாய் , எண்ணுங்கொல் - பயனிலை , 
குற்றம் செயப்படுபொருள் . 

( ச ) 
தலைமகன்றானுற்ற தனைப் பாங்கற்குச் சொல்லியது . 
கண்கயலென்னுங்கருத்தினாற்காதலி 
பின் சென்றதம் மசிறுசிரல் -- பின்சென்று 
மூக்கியெழுந்துமெறிகல்லாவொண்புருவங் 
கோட்டியவில்வாக்கறிந்து 

( இ - ள் ) கண் - நாயகி கண்களை , கயலென்னும் - சேலென் 
று சொல்லும் , கருத்தினால் - கருத்தால் , காதலி - அந்நாயகி , 
பின் சென்றது - பினனே தொடர்ந்தது , சிறுசிரல்-சிச்சிலிக்கு 
ருவி , ஒண்புருவம் ஒள்ளிய புருவம் , கோட்டிய - வளைத்த , 
வில்வாக்கு விலவளைந்தாற்போ லிருந்ததை , அறிந்து - தெரி 
ந்து , பின்சென்றும் - பின்னே தொடர்ந்தும் , ஊக்கி - உறுதி 
கொண்டு , எழுந்தும் எழுந்தும் , எறிகல்லா - எறியமாட்டா 
து . என்றவாறு . 

இ - ம் , பாங்கனே தலைவி கண்களைச் சேலென்று சொ 
ல்லுக் கருத்தால் சிச்சிலிக்கு ரூவி அந்தாயகிபின்னே சென் 
றது சென்றும் புருவததை வில்லென்றறிந்து குத்தாமல் வி 
ட்டது என்பதாம் . சிரல் - எழுவாய் , எறிகல்லா - பயனிலை , 
அம்ம -இடைச்சொல் . 

மகட்போக்கியதாயர் செவிலிக்குச் சொல்லியது 
அரக்காம்பனாறும்வாயம்மருங்கிற்கன்னோ 
பரற்கான மாற்றின் கொல்லோ - வரக்கார்ந்த 


உங அ 


நாலடியாா 


பஞ்சிகொண்டூட்டினும்பையெனப்பையெனவென் 
றஞ்சிப்பின்வாங்குமடி . 

( இ - ள் ) அரக்காம்பல் செவ்வல்லிப்பூப்போலும் , நா 
றும் - மணம் வீசும் , வாய் - வாயையும் , அம் - அழகிய , மருங்கி 
ற்கு -இடையினையுமுடையாட்கு , அரக்கு முன்சிவப்பு , ஆ 
ர்ந்த தோய்ந்த , பஞ்சிகொண்டு-பஞ்சைக்கொண்டு , ஊட்டி 
னும் ஊட்டி யழகுசெய்யினும் , பையெனப் பையெனவென 
று- ( அதற்கு நொந்து ) மெல்லென மெல்லெனவென்று , அ 
ஞ்சி -ஊட்டுதற்கஞ்சி , பின் - பின்னே , வாங்கும்- வாங்கிப்போ 
கும் , அடி -பாதங்கள் , பால் பருக்கைக் கற்களையுடைய , கா 
னம் - காட்டுவழிபோக , அன்னோ - ஐயோ, ஆற்றின கொல் 
லோ பொறுத்தனவோ . 67 - று 

இ - ம் செவிலியே நமது மகளுடைய மெல்லடிகளுக் 
குச் செம்பஞ்சூட்டில் மெல்லமெல்ல வென்பாளே அவள் 
பாதங்கள் பருக்கன் கற்களையுடைய காட்டிற் செல்லச் ச 
கித்தனவோ என்பதாம் அடி - எழுவாய் , ஆற்றின கொல் 
லோ - பயனிலை . 

( ச ) 
தலைமகள் பிரிவுடன் படாமையைத் தோழி 

தலைமகற்குச் சொல் லியது . 
ஒலைக் கணக்கரொலியடங்குபுன்செக்கர் 
மாலைப்பொழுதின் மணந்தார் - பிரியுள்ளி 
மாலைபரிந் திட்டழுதாள் வனமுலைமேற் 
கோலஞ்செய்சாந்தந் திமிர்ந்து 

( இ - ள் . ) ஓலை- ஓலையெழுதும் , கணக்கர் கணக்கரது , ஒ 
லி -ஓசை , அடங்கும்- ஒடுங்கும் , புன் - புல்லிய , செக்கர் - செ 
ம்மையையுடைய , மாலைப் பொழுதில் - மாலைக்காலத்திலே , 
மணந்தார் - கூடினவர் , பிரிவு பிரிவை , உள்ளி - நினைத்து , மா 
லை - பூமாலையை , பரிந்திட்டு -அறுத்தெறிந்து , வனம் - அழகிய , 
முலைமேல் - முலை மேல் , கோலம் அழகு , செய் - செய்திருக்கி 
ற , சாந்தம் - சந்தனத்தை , திமிர்ந்து- அழித்து , அழுதாள் . 
புலம்பினாள் . எ.று. 

இ - ம் , தலைவனே தலைவி மாலைக்காலத்திலே உமது பி 
ரிவை நினைந்து மலர்மாலையை யறுத்தெரிந்து முலைமீதணிந் 
த சந்தனக்கோலத்தையு மழித்தழுதாள் என்பதாம் . தலை 
மகள் - எழுவாய் , அழுதாள் - பயனிலை . 

( எ ) 


மூலமும் உரையும் . 


உடன் போக்குக்குப் பொருந்தின தலைமகள் 

தோழிக்குச் சொல்லியது . 
கடக்கருங்கானத்துக்காளை பின்னாளை 
நடக்கவும் வல்லையோவென்றி - சுடர்த்தொடீஇ 
பெற்றானொருவன் பெருங்குதிரைய நநிலையே 
கற்றானஃதூருமாறு 

( இ - ள் . ) கடக்கரும்.-கடத்தற்கரிய , கானத்து - காட் 
உலே , காளை -நாயகனாகிய காளை , பின் பின்னால் , நாளை . 
நாளை , நடக்கவும் நடந்து போகவும் , வல்லையா- வல்லமை 
யையுடையையோ , என்றி -என்றென்னை வினாவினாய் , சுடர் - 
விளங்கிய , தொடீஇ - வளையல்களையுடையாய் , ஒருவன் - ஒரு 
வன் , பெரும் - பெரிய , குதிரை - குதிரையை , பெற்றான் 
அடைந்தான் , அந்நிலையே அப்பொழுதே , அஃது - அக்குதி 
ரையை , ஊருமாறு - செலுத்து முறைமையினையும் , கற்றான் - 
கற்றுவல்லவனானான் , ( அதுபோலக் காதலன் பின்சேறற்கரு 
மையில்லை. ) எ - று . 

இ - ம் . தோழியே நாளை காட்டிலே நடக்க வல்லமையு 
டையவளோவென்று கேட்டாய் ஒருவன் குதிரை கொண் 
டால் அதன்மேலேறவுங் கற்றிருப்பான் என்றாள் என்ப 
தாம் . அருமை - தோன்றா எழுவாய் . இல்லை - தோன்றாப் பய 
னிலை . 

( அ ) 
மகளைப்போக்கிய தாயானவள் கவலையடைந்து 

சொல்லியது . 
முலைக்கண்ணு முத்து முழுமெய்யும்புல்லு 
மிலக்கணம் யாதுமறியேன-கலைக்கணம் 
வேங்கைவெரூஉநெறிசெலியபோலுமென் 
பூம்பாவை செய்தகுறி . 

( இ - ள் . ) முலைக்கண்ணும் - முலைக்காம்புகளையும் , முத் 
தும் முந்து மாலைகளையும் , முழுமெய்யும் -சரீர முழுமையும் , 
புல்லும் தன்னுடலிலிருந்த வென்னைத் தழுவிக்கொண்ட ட , 
இலக்கணம்- அடையாளம் , யாதும் - எதுவும் , அறியேன் - 
நேற்றறிந்திலேன் , கலைக்கணம் - மான் கூட்டங்கள் ,வேங்கை 
வேங்கைக்கு ,வெரூஉம் பயந்தோடும் , நெறி - வழியை, செலி 
யபோலும் செல்வாள் போலும் , என்- எனது , பூம்பாவை 
அழகிய பெண்ணானவள் , செய்த - பண்ணின , குறி - குறி 
களை . 


எ - று . 


நாலடியார் மூலமும் உரையும் . 
இ - ம் முலைகளும் முத்துமாலைகளும் தன் மெய்யிலழுக் 
த என்மெய்யைத் தழுவிக்கொண்ட குறிகளை நேற்றறிந்தி 
லேன் என்மகள் காட்டுவழிச் சென்றாள் போலும் என்ப 
தாம் . யான் - தோன்றா எழுவாய் , அறியேன் - பயனிலை . கூ ) 
தலைமகள் பிரிவாற்றாமையைத் தோழிக்குச் சொல்லியது . 
கண்மூன்றுடையானுங்காக்கையும்பையரவு 
மென்னீன்றவாயும்பிழைத்ததென் - பொன்னீன்ற 
கோங்கரும்பன்னமுலையாய்பொருள் வயிற் 
பாங்கனார் சென்ற நெறி . 

( இ - ள் . ) பொன்னீன்ற - பொன்போலு நிறமுடைய , 
கோங்கரும்பன்ன - கோங்கரும்புக்கொப்பான , முலையாய் - 
கன தனங்களையுடைய தோழியே, பொருள்வயின் - பொரு 
ள்வயிற் பிறந்த , பாங்கனார் சென்ற நெறி - தலைவர் சென்றவழி 
க்கு , கண்மூன்றுடையானும் - மூன்று கண்களையுடைய பர 
மசிவனும் , காக்கையும் -காகமும் , பையரவும் -படமுடைய 
சர்ப்பமும் , என் னீன்ற - என்னைப்பெற்ற, ஆயும் - தாயும் , 
பிழைத்ததென் எனக்குப் பிழைசெய்தது . எ - று . 

இ - ம் . தோழியே தலைவர் பொருள் மேற் பிரிந்த வழி 
க்கு எனக்குப் பிழைசெய்தது மன்மதனை யுருவழித்துப் 
பின்னும் உயிராக்கிவிட்ட சிவனும் , குயிலை வளர்த்துவிட் 
ட காகமும் , சந்திரனை விழுங்கிவிட்ட பாம்பும் பெற்ற கா 
லத் தென்னைக் கொல்லாதுவிட்ட தாயுந்தான் என்றாள் 
என்பதாம் . கண்மூன் றுடையான் - காக்கை அரவு-ஆய்- எழு 
வாய் , பிழைத்தது பயனிலை . 

( க ) 
காமத்துப்பால் - முற்றிற்று . 


பால் கூ - க்கு அதிகாரம் 50 - க்கும் கூடிய செய்யுள்-400 . 


நாலடியார் மூலமும் - உரையும் 

முற்றுப்பெற்றது . 


